GOVERNMENT OF TAMIL NADU 

2016 


[ Regd . No . TN / CCN/ 467 /2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Rs . 40 .00 Paise . 


₹OF .IN 


VERNMENT 


TEHEE 


MIT 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


தORE 


ADU 


TRUTH 


MPHS 


HALON 


PUBLISHED BY AUTHORITY 


No. 6 ] 


CHENNAI , WEDNESDAY , FEBRUARY 10 , 2016 
Thai 27 , Manmadha , Thiruvalluvar Aandu - 2047 


Part II - Section 1 
Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages . 


வருவாய்த் துறை 
ஆட்சி எல்லை - நாமக்கல் மாவட்டம் - திருச்செங்கோடு வட்டத்தைப் பிரித்து புதிய 
குமாரபாளையம் வட்டம் உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது . . . 


2 - 15 


ஆட்சி எல்லை - சேலம் மாவட்டம் - ஓமலூர் வட்டத்தைப் பிரித்து காடையாம்பட்டியை 
தலைமையிடமாக கொண்டு புதிய வட்டம் உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது . 


16 - 27 


28 - 48 


48- 59 


ஆட்சி எல்லை - திருவண்ணாமலை மாவட்டம் - திருவண்ணாமலை வட்டத்தைப் 
பிரித்து புதிய கீழ்பென்னாத்தூர் வட்டம் உருவாக்குதல் - ஆணை 
வெளியிடப்படுகிறது . 
ஆட்சி எல்லை - திருநெல்வேலி மாவட்டம் - திருநெல்வேலி வட்டத்தைப் பிரித்து 
மானூரை தலைமையிடமாக கொண்டு புதிய வட்டம் உருவாக்குதல் - ஆணை 
வெளியிடப்படுகிறது . 
ஆட்சி எல்லை - கிருஷ்ணகிரி மாவட்டம் - ஓசூர் வட்டத்தினை பிரித்து புதிய சூளகிரி 

வட்டம் உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது . 
ஆட்சி எல்லை - விருதுநகர் மாவட்டம் - சிவகாசி கோட்டத்தைப் பிரித்து சாத்தூரில் 

புதிய கோட்டம் உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது . 
ஆட்சி எல்லை - ஈரோடு மாவட்டம் - ஈரோடு வட்டத்தை பிரித்து கொடுமுடி மற்றும் 

மொடக்குறிச்சி ஆகியவற்றை தலைமையிடமாக கொண்டு புதிய வட்டங்கள் 
உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது . 


60- 77 


77- 82 


83 - 100 


DTP - ||-1 (6 ) - 1 | 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


வருவாய்த் துறை 
தலைமைச் செயலகம் , 2016 பிப்ரவரி 10 . 


No . II( 1) REV /1 /2016 . 
[ ஆட்சி எல்லை - நாமக்கல் மாவட்டம் - திருச்செங்கோடு வட்டத்தைப் பிரித்து புதிய குமாரபாளையம் வட்டம் 

உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது . ) 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 

[ அரசாணை (நிலை) எண் 16 , வருவாய் ( வ . நி . 1( 1) த் துறை, 08 . 01 . 2016. ) 
படிக்கவும் : 


அரசாணை எண் . 279 , வருவாய்த் துறை , நாள் 09 - 06 - 2003 . 
2 . அரசாணை ( 2டி ) எண் . 176, வருவாய்த் துறை , நாள் 15 - 06 - 2012. 
3 . மாவட்ட ஆட்சித் தலைவர் , நாமக்கல் ந.க . எண் . 49305/2007/ ஓ1 , நாள் 27 - 05 - 2015 . 
4 . கூடுதல் தலைமைச் செயலர் வருவாய் நிருவாக ஆணையர் கடித ந .க . எண் . பணி .6(3)/86524/ 2007 , 

நாள் 08 - 07 - 2015 . 


ஆணை எண் 16 , வருவாய் [ வ . நி . 1(1)] த் துறை , 08 ஜனவரி 2016 : 

நாமக்கல் மாவட்டம் , திருச்செங்கோடு வட்டத்தைப் பிரித்து புதிய குமாரபாளையம் வட்டம் உருவாக்கப்படும் என்று மாண்புமிகு 
தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் , 31 - 08 - 2015 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 110 - இன் கீழ் அறிவிப்பினை 
வெளியிட்டுள்ளார்கள் . 

2 . மேற்கண்ட அறிவிப்பிற்கிணங்க , நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தனதறிக்கையில் , திருச்செங்கோடு வட்டத்தில் 8 குறுவட்டங்களும் , 
119 வருவாய் கிராமங்களும் உள்ளதாகவும் , பள்ளிபாளையம் குறுவட்டத்தில் 10 வருவாய் கிராமங்கள் மற்றும் குமாரபாளையம் குறுவட்டத்தில் 
7 வருவாய் கிராமங்கள் உள்ளதாகவும் , ஒவ்வொரு கிராமமும் பரப்பளவில் பெரியதாகவும் , மேற்குறிப்பிடப்பட்ட 17 வருவாய் கிராமங்கள் 
மட்டுமின்றி திருச்செங்கோடு குறுவட்டத்தில் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 3 வருவாய் கிராமங்களை ஒருங்கிணைத்து 
மொத்தம் 20 வருவாய் கிராமங்களைக் கொண்டு பள்ளிபாளையத்தினை தலைமையிடமாகக் கொண்டு புதிய குமாரபாளையம் வட்டம் 
உருவாக்கலாம் எனவும் இப்பகுதியில் வாழும் பொதுமக்கள் நலன் கருதி , புதிய வட்டம் உருவாக்க 30 வருவாய் கிராமங்கள் மற்றும் 250 ச . கி . மீ . 
பரப்பளவு என்ற விதியினை தளர்த்தி திருச்செங்கோடு வட்டத்தினைப் பிரித்து பள்ளிபாளையத்தை தலைமையிடமாகக் கொண்டு புதிய 
குமாரபாளையம் வட்டம் உருவாக்கலாம் எனவும் பரிந்துரை செய்துள்ளார் . 


3 . நாமக்கல் மாவட்டம் , திருச்செங்கோடு வட்டத்தைப் பிரித்து குமாரபாளையத்தில் ஒரு புதிய வட்டம் உருவாக்குவது தொடர்பாக 
அரசாணை எண் . 279 , வருவாய்த் துறை , நாள் 9 - 6 - 2003 - இல் குறிப்பிட்டுள்ள அளவுகோல்களின்படி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் 
கீழ்க்கண்டவாறு விவரங்களை தெரிவித்துள்ளார் . 


கோரிக்கையின்படி 


வ . 
எண் 


ஆட்சி எல்லை 
விளக்கங்கள் 


வட்டம் 
தற்போது உள்ளபடி 

வட்டம் . 


எஞ்சிய 


உத்தேசிக்கப்பட்ட 

வட்டம் 


வட்டம் 


அரசாணை எண் .279 , 

வருவாய்த்துறை, 
நாள் 09. 06. 2003 - ன் 
படி குறித்த நிலை 


(3 ) 
திருச்செங்கோடு 


குமாரபாளையம் 


1 தலைமையிடம் 
2 பரப்பளவு (ச.கி .மீ .) 


திருச்செங்கோடு 
625. 32 ச . கி . மீ . 


815 .77 ச . கி . மீ . 


190 . 45 ச . கி . மீ . 


குறைந்த அளவு 250 
ச . கி .மீ . முதல் அதிக 
அளவு 2000 ச .கி . மீ . 


3 மக்கள் தொகை 


6 , 31 ,093 


2 ,85 ,616 


3 , 45 ,477 


குறைந்த அளவு 
100000 முதல் அதிக 
அளவு 550000 


4 


திருச்செங்கோடு 


வருவாய் 
கோட்டத்தின் பெயர் 


திருச்செங்கோடு 


திருச்செங்கோடு 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


கோரிக்கையின்படி 


வ . 


ஆட்சி எல்லை 
விளக்கங்கள் 


எண் 


வட்டம் 
தற்போது உள்ளபடி 

வட்டம் . 


உத்தேசிக்கப்பட்ட 

வட்டம் 


எஞ்சிய 
வட்டம் 


அரசாணை எண் .279 , 

வருவாய்த்துறை, 
நாள் 09. 06 . 2003 - ன் 
படி குறித்த நிலை 

( 6 ) 


குமாரபாளையம் 


5 சட்டமன்ற 

தொகுதியின் பெயர் 


திருச்செங்கோடு 
குமாரபாளையம் 
பரமத்திவேலுார் (பகுதி ) 


திருச்செங்கோடு 
பரமத்திவேலூர் ( பகுதி ) 


பாராளுமன்றத் 
தொகுதியின் பெயர் 


நாமக்கல் (பகுதி ) 


நாமக்கல் (பகுதி ) 
ஈரோடு (பகுதி ) 


ஈரோடு (பகுதி ) 


1 . திருச்செங்கோடு 


1 . திருச்செங்கோடு 
2 . குமாரபாளையம் 
3 . பள்ளிபாளையம் 


1 . குமாரபாளையம் 
2 . பள்ளிபாளையம் 


நகராட்சிகளின் 
எண்ணிக்கை 
( பெயருடன் ) 
| ஊராட்சி ஒன்றியங்களின் 
எண்ணிக்கை ( பெயருடன் ) 


8 


1 . திருச்செங்கோடு 
2 . எளச்சிபாளையம் 
3 . மல்லசமுத்திரம் 
4 . பள்ளிபாளையம் 


1 . பள்ளிபாளையம் 
2 . திருச்செங்கோடு 
(பகுதி ) 


2 அல்லது 3 முழு 
ஊராட்சி ஒன்றியங்கள் 


2 . திருச்செங்கோடு 

(பகுதி ) 
2 . எளச்சிபாளையம் 
3 . மல்லசமுத்திரம் 
மல்லசமுத்திரம் 


9 சிறப்பு பஞ்சாயத்துக்களின் 

எண்ணிக்கை 


1 . படவீடு 
2 . ஆலாம்பாளையம் 
3 . மல்லசமுத்திரம் 


1 . படவீடு 
2 . ஆலாம்பாளையம் 


10 உள்வட்டங்களின் 

எண்ணிக்கை 


1191 


வருவாய் கிராமங்களின் 
எண்ணிக்கை 


குறைந்தளவு 30 
கிராமங்கள் 


கிராம பஞ்சாயத்துக்களின் 
எண்ணிக்கை 


தலைமையிடத்திலிருந்து பொம்மம்பட்டி - 40 கி . மீ . அய்யம்பாளையம் பொம்மம்பட்டி 
வெகுதொலைவில் உள்ள 

அக்ரஹாரம் 16 கி . மீ . 40 கி . மீ . 
கிராமத்தின் பெயர் 
4 . கூடுதல் தலைமைச் செயலர் / வருவாய் நிருவாக ஆணையர் தனதறிக்கையில் அரசாணை எண் . 279 , வருவாய்த்துறை , 
நாள் 09. 06 . 2003 - ல் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோல்களில் பரப்பளவு மற்றும் கிராமங்களின் எண்ணிக்கைகளை தவிர மற்ற அனைத்து 
அளவுகோல்களும் பூர்த்தி செய்கின்றன என்றும் இதனை சிறப்பினமாகக் கருதி வட்டங்கள் பிரிக்க அரசால் அமைக்கப்பட்ட உயர்மட்டக் 
குழுவால் ஒப்புதல் அளிக்கப்பட்டது என்றும் எனவே நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்தினைப் பிரித்து பள்ளிபாளையத்தை 
தலைமையிடமாகக் கொண்டு புதிய குமாரபாளையம் வட்டம் உருவாக்கவும் , புதியதாக உருவாக்கப்படவுள்ள குமாரபாளையம் வட்டத்திற்கு 
மொத்தம் 44 பணியிடங்களும் இதில் 9 பணியிடங்கள் மறுபரவலமர்த்தல் மூலமும் 35 பணியிடங்கள் புதிதாக உருவாக்க ஒப்பளிப்பு 
வழங்கவும் , மேலும் , ஒரு வருடத்திற்கு ஏற்படும் தொடரும் செலவினம் ரூ . 72 ,69 ,300/ - மற்றும் தொடரா செலவினமாக 
ரூ . 19,13 ,000/ - நிதி ஒப்பளிப்பு வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் . 


வாக.கடுதல் தலைமைப் பெயரளர்வகுலாம் நிருவாக அமையர் மற்றும் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் பரிந்துரைகளை 


5 . கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் மற்றும் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் பரிந்துரைகளை 
அரசு நன்கு ஆய்வு செய்து கீழ்க்கண்டவாறு ஆணையிடுகிறது : 

(i) நாமக்கல் மாவட்டம் , திருசெங்கோடு வட்டத்தினைப் பிரித்து பள்ளிபாளையத்தை தலைமையிடமாகக் கொண்டு புதிய 
குமாரபாளையம் வட்டம் உருவாக்கப்படுகிறது . 

( ii ) புதியதாக உருவாக்கப்படவுள்ள குமாரபாளையம் வட்டத்திற்கு கீழ்க்கண்டவாறு மொத்தம் 38 பணியிடங்களும் இதில் 
20 பணியிடங்கள் மறுபரவலமர்த்தல் மூலமும் 18 பணியிடங்கள் புதியதாக உருவாக்கப்படுகிறது . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ.எண். 


பணியிடத்தின் பெயர் 


நிரந்தரம்/தற்காலிகம் 


திருச்செங்கோடுவட்டத்தில் தற்போதுள்ளபணியிடங்கள் 


திருச்செங்கோடுவட்டத்தில் நிறுத்திவைக்கவேண்டிய பணியிடங்கள் 


குமாரபாளையம் வட்டத்திற்குமாற்றம்செய்ய வேண்டியபணியிடங்கள் 


குமாரபாளையம் வட்டத்திற்குபுதியதாக தோற்றுவிக்கவேண்டிய பணியிடங்கள் 


குமாரபாளையம் வட்டத்திற்குஅனுமதிக்க வேண்டியபணியிடங்கள் 


( 8 ) (6 + 7 ) 


(2 ) 
அ . பொதுப்பிரிவு : 

வட்டாட்சியர் 


1 


நிரந்தரம் 


2 


நிரந்தரம் 


தலைமையிடத்து 
துணை வட்டாட்சியர் 


1 1 (மண்டல துணை 

வட்டாட்சியர் 
பணியிடம் ) 


மண்டல துணை 
வட்டாட்சியர் 
மிகை பணியிடம் 1 


நிரந்தரம் 


உதவியாளர் 
மிகை பணியிடம் 7 


நிரந்தரம் / 
தற்காலிகம் 


வருவாய் ஆய்வாளர் 


நிரந்தரம் 


இளநிலை உதவியாளர் 


நிரந்தரம் 
தற்காலிகம் 


தட்டச்சர் 


நிரந்தரம் 


2 


1 


1 


- 


பதிவறை எழுத்தர் 


நிரந்தரம் 
தற்காலிகம் 


அலுவலக உதவியாளர் 


நிரந்தரம் 


இரவுக்காவலர் 


நிரந்தரம் 


ஈப்பு ஓட்டுநர் 
மசால்ஜி 
மொத்தம் 


நிரந்தரம் 
நிரந்தரம் 


உதவியாளர் - 7 மிகை பணியிடமாக கண்டறியப்பட்டுள்ளது . இவற்றில் தலா ஒன்று வீதம் தேர்தல் , வட்ட வழங்கல் மற்றும் சிறப்பு 
திட்ட அமலாக்கம் பிரிவிற்கு மறுபரவலமர்த்தல் மூலம் நிர்ணயம் செய்ய வேண்டும் . எஞ்சிய 4 உதவியாளர் பணியிடங்கள் தேவைப்படும் 
இடத்தில் மறுபரவலமர்த்தல் மூலம் பயன்படுத்தப்படும் . 


மண்டல துணை வட்டாட்சியர் மிகைப்பணியிடம் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் பணியிடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் . 


ஆ . தேர்தல் பிரிவு 
1 துணை வட்டாட்சியர் 

உதவியாளர் 


தற்காலிகம் 
தற்காலிகம் 


1 


1 


1( பொதுப் 
பிரிவிலிருந்து ) 


- 


1 


மொத்தம் 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


வ.எண். 


பணியிடத்தின் பெயர் 


நிரந்தரம்/தற்காலிகம் 


திருச்செங்கோடுவட்டத்தில் தற்போதுள்ளபணியிடங்கள் 


திருச்செங்கோடுவட்டத்தில் துநிறுத்திவைக்கவேண்டிய பணியிடங்கள் 


குமாரபாளையம் வட்டத்திற்குமாற்றம்செய்ய வேண்டியபணியிடங்கள் 


குமாரபாளையம் 

வட்டத்திற்குபுதியதாக 3தோற்றுவிக்கவேண்டிய 

பணியிடங்கள் 


குமாரபாளையம் வட்டத்திற்குஅனுமதிக்க வேண்டியபணியிடங்கள் 


@ 


இ . சமூக பாதுகாப்பு திட்டம் 

தனி வட்டாட்சியர் 


1 


உதவியாளர் 


தற்காலிகம் 
தற்காலிகம் 
தற்காலிகம் 


இளநிலை உதவியாளர் 
மிகை பணியிடம் 1 


தட்டச்சர் 


ஈப்பு ஓட்டுநர் 


தற்காலிகம் 
தற்காலிகம் 
தற்காலிகம் 


அலுவலக உதவியாளர் 


தற்காலிகம் 


பதிவுறு எழுத்தர் 
மொத்தம் 


இளநிலை உதவியாளர் - 1 மிகை பணியிடம் - அதை வட்ட வழங்கல் பிரிவிற்கு மாற்றம் செய்ய வேண்டும் . 


ஈ . வட்ட வழங்கல் பிரிவு 
1 வட்ட வழங்கல் அலுவலர் தற்காலிகம் 

(துணை வட்டாட்சியர் நிலை ) 


உதவியாளர் 


தற்காலிகம் 


1 
1 


1 
1 


பிரிவிலிருந்து ) 


1 ( பொதுப் 
1 (சமூக 


- 
- 


இளநிலை உதவியாளர் 


தற்காலிகம் 


பாதுகாப்பு 
பிரிவிலிருந்து ) 


தனி வருவாய் ஆய்வாளர் தற்காலிகம் 
( இளநிலை உதவியாளர் 
நிலையில் ) 


தற்காலிகம் 


அலுவலக உதவியாளர் 
மொத்தம் 


உ . சிறப்பு திட்ட அமலாக்கம் 

துணை வட்டாட்சியர் 


தற்காலிகம் 
தற்காலிகம் 


உதவியாளர் 


( பொதுப் 
பிரிவிலிருந்து ) 


கணினி இயக்குபவர் 


தற்காலிகம் 

1 ( தொகுப்பு 

ஊதியம் ரூ . 7500 /- ) 
மொத்தம் 33 1 2 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ.எண். 


பணியிடத்தின் பெயர் 


இநிரந்தரம்/தற்காலிகம் 


திருச்செங்கோடு -வட்டத்தில்தற்போதுள்ள 

பணியிடங்கள் 


திருச்செங்கோடுவட்டத்தில் ருநிறுத்திவைக்கவேண்டிய பணியிடங்கள் 


குமாரபாளையம் வட்டத்திற்குமாற்றம்செய்ய வேண்டியபணியிடங்கள் 


குமாரபாளையம் வட்டத்திற்குபுதியதாக தோற்றுவிக்கவேண்டிய பணியிடங்கள் 


குமாரபாளையம் வட்டத்திற்குஅனுமதிக்க வேண்டியபணியிடங்கள் 


( 1 ) 


I 


----- 


--- 


|-|- 


| 


( 2 ) 
ஊ . நில அளவை பிரிவு 
1 வட்டத் துணை ஆய்வாளர் நிரந்தரம் 

வட்ட சார் ஆய்வாளர் நிரந்தரம் 
முதுநிலை வரைவாளர் 

நிரந்தரம் 
குறுவட்ட நில அளவர் நிரந்தரம் 
வட்ட ஆவண வரைவாளர் நிரந்தரம் 
மிகைபணியிடம் 1 
புல உதவியாளர் 

நிரந்தரம் 
நகர சார் ஆய்வாளர் நிரந்தரம் 
மிகைபணியிடம் 1 
புல உதவியாளர் நகர நிரந்தரம் 
சார் ஆய்வாளருக்கு 
மிகைபணியிடம் 2 
மொத்தம் 

11 4 

2 
* நகர சார் ஆய்வாளர் பணியிடத்தினை வட்ட சார் ஆய்வாளர் பணியிடமாக மாற்றம் செய்ய வேண்டும் . 
* * புல உதவியாளர் நகர சார் ஆய்வாளருக்கு உள்ளதை பொதுவிற்காக தலா ஒரு பணியிடம் திருச்செங்கோடு மற்றும் 

குமாரபாளையம் வட்டங்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் . 


I 


II-IN--- 


-- 


|| 


-II-|N| 


II 


N 


| 


I 


16 


சுருக்கம் 


பிரிவின் பெயர் 


வ.எண். 


திருச்செங்கோடுவட்டத்தில் தற்போதுள்ளபணியிடங்கள் 


குமாரபாளையம் ருவட்டத்திற்குமாற்றம்செய்ய 

வேண்டியபணியிடங்கள் 


குமாரபாளையம் வட்டத்திற்குபுதியதாக தோற்றுவிக்கவேண்டிய பணியிடங்கள் 


திருச்செங்கோடுவட்டத்தில் 

பணியிடங்கள்1=00ANDEநிறுத்திவைக்கவேண்டிய 


குமாரபாளையம் வட்டத்திற்குஅனுமதிக்க வேண்டியபணியிடங்கள் 


- 


INA 


பொதுப்பிரிவு 
தேர்தல் பிரிவு 
சமூக பாதுகாப்பு திட்டம் 
வட்ட வழங்கல் பிரிவு 
சிறப்பு திட்ட அமலாக்கம் 
நில அளவை பிரிவு 
மொத்தம் 


B--- 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


மிகைப் பணியிடம் 


உதவியாளர் 


வட்ட ஆவண வரைவாளர் 


மொத்தம் 


5 


(iii ) பிரிக்கப்பட்ட திருச்செங்கோடு வட்டத்திற்கு மேலே குறிப்பிட்டுள்ளவாறு 54 பணியிடங்கள் மட்டும் அனுமதிக்கப்படுகிறது . மிகை 
பணியிடமாக கண்டறியப்பட்டுள்ள 5 பணியிடங்கள் தேவையான இடத்திற்கு புதிய வட்டம் துவங்கப்பட்டவுடன் மாற்றப்படவேண்டும் . அவ்வாறு 
இல்லையெனில் அப்பணியிடங்கள் காலியாக வைக்கப்படவேண்டும் . 


( iv ) மறுபரவலமர்த்தல் மூலம் குமாரபாளையம் வட்டத்திற்கு மாற்றப்பட வேண்டிய பணியிடங்களுக்குரிய தளவாடங்களும் குமாரபாளையம் 
வட்டத்திற்கு மாற்றப்பட வேண்டும் . 

( v ) மசால்சி மற்றும் இரவுக்காவலர் பணியிடங்களை அரசாணை (நிலை ) எண் . 49, ப (ம) நிசீ துறை , நாள் 14.5. 2002 - ன்படி வெளிமுகமை 
மூலம் நிரப்பப்பட வேண்டும் . 

( vi ) ஓட்டுநர் பணியிடம் , அரசு கடித (நிலை ) எண் . 121/ P/2006- 1, ப(ம) நிசீ துறை , நாள் 10.8.2006 மற்றும் அரசாணை (நிலை ) எண் . 255, 
ப ( ம)நிசீ துறை, நாள் 06 .12.2007 - ன்படி டெக்ஸ்கோ நிறுவனத்தின் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட வேண்டும் . 

( vii ) மற்ற அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்படும்போது உரிய விதிகள் மற்றும் அறிவுரைகள் பின்பற்றப்பட வேண்டும் . 

( viii ) புதியதாக உருவாக்கப்படும் குமாரபாளையம் வட்டத்திற்கு கீழ்க்கண்ட அட்டவணையில் உள்ளவாறு ஒரு வருடத்திற்கு ஏற்படும் 
தொடரும் மற்றும் தொடரா செலவினங்களுக்கு நிதி ஒப்பளிப்பு வழங்கப்படுகிறது . 


தொடரும் செலவினங்கள் 
வ . எண் . 

விவரம் 
பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகள் (ஆண்டொன்றுக்கு ) 


ரூ . 


வாடகை 


மின்சாரக் கட்டணம் 
எரிபொருள் ( டீசல் ) 
தொலைபேசி கட்டணம் 

மொத்தம் 
தொடராச் செலவினங்கள் : 


61,15 ,704 
பொதுப்பணித்துறை 
பரிந்துரையின் பேரில் 
நிர்ணயிக்கலாம் 

1 , 20 , 000 
1 , 92 , 000 

25 , 500 
64,53,204 


வ . எண் . 


எண்ணிக்கை 


ரூ . 


- 


11,12 ,000 
1, 80 ,000 


விவரம் 
ஈப்பு 
கணினி 
பிரிண்டர் ( அச்சுபதிப்பு) இயந்திரம் 
ஜெராக்ஸ் (நகல் ) இயந்திரம் 
பேக்ஸ் 


ஸ் 


60, 000 


50, 000 


ம்ம் 


10 , 000 


தளவாடங்கள் 
தீயணைப்பான் 


3 , 00 ,000 

10 , 000 


N 


. 


தொலைபேசி இணைப்பு 

6 ,000 
குளிர்சாதனம் 

25 , 000 
மொத்தம் 

17 ,53 , 000 
6 . மேலே பத்தி 5 ( viii )-இல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கள் பின்வரும் கணக்குத் தலைப்பின் கீழ் பற்று வைக்க வேண்டும் . 
(1) பணியாளர் சம்பளங்கள் 
(i) வருவாய் பணியிடங்கள் 

2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - 1 . திட்டத்தில் சேராதது - AB வட்டப் 
பணியாளரமைப்புகள் - 01 சம்பளங்கள் (த. தொ . கு 2053 00 094 AB 0102 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


(i ) நில அளவைப் பணியிடங்கள் 
2029 - 00 நில வருவாய் - 102 நில அளவை நிலவரி ஏற்பாட்டுப் பணிகள் - I . திட்டத்தில் சேராதது - AF நில அளவை 
பராமரிப்பு பணி - 01 சம்பளங்கள் (த . தொ . கு 2029 00 102 AF 0105 ) 

(ii ) குடிமைப் பொருள் பணியிடங்கள் 
3456 - 00 நுகர்பொருள் வழங்கல் - 001 நெறிப்படுத்துதலும் நிருவாகமும் - I . திட்டத்தில் சேராதது AB மாவட்ட பணியாளரமைப்பு - 
01 சம்பளங்கள் (த . தொ . கு 3456 00 001 AB 0108 ) 
( II ) 2053- 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - 1 . திட்டத்தில் சேராதது - AB வட்டப் பணியாளரமைப்புகள் 

( அ ) 05 அலுவலகச் செலவுகள் 01 தொலைபேசி கட்டணங்கள் ரூ . 31 ,500/ 
தொடரும் செலவினம் ரூ . 25 ,500/ - மற்றம் தொடராச் செலவினம் ரூ . 6, 000/ - ( த . தொ . கு 2053 00 094 AB 0513 ) 

( ஆ ) 05 அலுவலகச் செலவுகள் - 03 மின் கட்டணங்கள் ரூ. 1,20 ,000 / 
( த . தொ . கு - 2053 00 094 AB 0531 ) - 

( இ ) 05 05 அறைகலன்க ள் ரூ .3 ,00, 000/ 
05 அலுவலகச் செலவுகள் 05 அறைகலன் (த . தொ . கு 2053 00 094 AB 0559 ) 

(ஈ ) 19 இயந்திரமும் சாதனமும் 01 வாங்குதல் ரூ.95, 000/ 
( த . தொ . கு 2053 00 094 AB 1914 ) 

( உ ) 21 மோட்டார் வண்டிகள் 01 வாங்குதல் ரூ.11,12,000 / 
( த . தொ . கு 2053 00 094 AB 2119 ) 

(ஊ ) 45பெட்ரோலியம் எண்ணெய் மற்றும் மசகெண்ணெய் ரூ . 1, 92 ,000 / 
( த . தொ . கு 2053 00 094 AB 4500 ) 

( எ ) 76 கணினியும் துணை பாகங்களும் - 01 வாங்குதல் ரூ .2, 40 ,000 / 
( த . தொ . கு 2053 00 094 AB 7614 ) 


7 . மேலே பத்தி 5 ( viii) - இல் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள செலவினம் ஒரு புது துணைப்பணியாகும் ( New Instrument of Services) . 
இதற்கான சட்டமன்றப் பேரவையின் ஒப்புதல் பின்னர் பெறப்படும் . சட்டப் பேரவையின் ஒப்புதலை எதிர்நோக்கி இச்செலவினம் 
முதலில் எதிர்பாராச் செலவு நிதியிலிருந்து ( Contingency Fund ) முன்பணமாக ஒப்பளிப்பு செய்யப்படும் . இதற்கான ஆணை 
நிதி ( வ . செ . பொது . 1) துறையிலிருந்து தனியாக வெளியிடப்படும் . அடுத்த துணை மானிய கோரிக்கையில் இச்செலவினம் சேர்க்கப்பட்டு 
ஒப்புதல் பெறும்வரை தேவைப்படும் சரியான தொகையினை கணக்கிட்டு எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து முன்பணம் ஒப்பளிப்பு 
செய்ய தமிழ்நாடு எதிர்பாரா செலவு நிதி விதிகள் 1963 - ன் இணைப்பிலுள்ள படிவம் அ - ன்படி இவ்வரசாணையின் நகலுடன் நிதி 
( வ . செ . பொது .1 ) துறைக்கு விண்ணப்பிக்குமாறு முதன்மைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் , சென்னை - 5 கேட்டுக் 
கொள்ளப்படுகிறார் . மேலும் இச்செலவினத்தை 2015 - 2016 துணை மானியக் கோரிக்கையில் (Supplementary Estimate ) சேர்க்கும் பொருட்டு 
உரிய வரைவு செயற்குறிப்பினை தவறாமல் உரிய நேரத்தில் நிதி ( வருவாய் ) துறைக்கு அனுப்புமாறு முதன்மைச் செயலாளர் மற்றும் 
வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 


8 . இவ்வரசாணை இணைப்பில் கண்டுள்ள அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் . இப்புதிய வட்டம் 
8 .01 .2016 - ஆம் நாள் முதல் செயல்படும் . 


9 . புதிய குமாரபாளையம் வட்டம் உருவாக்குவது குறித்து மேலே பத்தி 5 - இல் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆணையினை செயல்படுத்த 
தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 


10 . இந்த அரசாணை நிதித்துறையின் அலுவல் சார்பற்ற குறிப்பு எண் .661/ மை .ம . ஆ .பி நாள் 05 .01 .2016 - இன் இசைவுடன் 
வெளியிடப்படுகிறது . கூடுதல் நிதியொதுக்க பேரேடு எண் .1838 (ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தெட்டு) . 


இணைப்பு 
அரசாணை (நிலை) எண் . 36 , வருவாய்த்துறை , நாள் 19.01.2016 

அறிவிக்கை 1 
திருச்செங்கோடு வட்டத்தில் வட்டப் பிரிவினைக்கு முன் உள்ள கிராமங்களின் பெயர்கள் குறுவட்டங்கள் வாரியாக பின்வருமாறு : 


வ . எண் 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


வருவாய் கிராமத்தின் 

பெயர் 


( 2 ) 


( 6 ) 


1 . திருச்செங்கோடு வட்டம் 1. மல்லசமுத்திரம் 


ULLIN 


1. 


69 


பிள்ளாநத்தம் 


09 


குறுவட்டம் (13 கிராமங்கள் ) 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


வ . எண் 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


( 1) 


( 2) 


( 3 ) 


( 5 ) 


( 6 ) 


கூத்தாநத்தம் 
செண்பகமாதேவி 


மங்களம் 


மல்லசமுத்திரம் கீழ்முகம் 
மல்லசமுத்திரம் மேல்முகம் 


மாமுண்டி குரூப் 
சப்பையாபுரம் 
பள்ளக்குழி குரூப் 
கருமனூர் 
செம்பாம்பாளையம் 


கொளங்கொண்டை 


கவுண்டம்பாளையம் 
கோட்டப்பாளையம் 


2 . வையப்பமலை 
குறுவட்டம் (15 கிராமங்கள் ) 


பாலமேடு 


மின்னாம்பள்ளி 


மரப்பரை 
முஞ்சனூர் 
பருத்திப்பள்ளி 
மொரங்கம் 


சுண்டாங்கிபாளையம் 


நாகர்பாளையம் 


கருங்கல்பட்டி 
கல்லுப்பாளையம் 
மேட்டுப்பாளையம் 


அவினாசிப்பட்டி 
ராமாபுரம் 


வண்டிநத்தம் 
கூத்தம்பூண்டி அக்ரஹாரம் 


3 . மாணிக்கம் பாளையம் 
குறுவட்டம் ( 15 கிராமங்கள் ) 


கிளாப்பாளையம் 


புஞ்சை புதுப்பாளையம் 


103 


லத்துவாடி 


104 


104 


மானத்தி 
இளநகர் 
மாவுரெட்டிப்பட்டி 


109 


10 - 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வ . எண் 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


( 5 ) 


( 6 ) 


110 


முசிறி 


அக்கலாம்பட்டி 
கூத்தம்பூண்டி 
புள்ளாக்கவுண்டம்பட்டி 
நல்லிபாளையம் 
மோளிப்பள்ளி 
புத்தூர் கீழ்முகம் 
பொம்மம்பட்டி 
குமரமங்கலம் 


4 . எளச்சிபாளையம் 
குறுவட்டம் (18 கிராமங்கள்) 


மண்டகபாளையம் 
போக்கம்பாளையம் 
குப்பாண்டபாளையம் 
சத்திநாய்க்கன்பாளையம் 
உஞ்சனை 
கவுண்டம்பாளையம் 
பெரியமணலி 
சின்னமணலி 


அகரம் 


கொன்னையார் 
இலுப்புலி 
கோக்கலை 
தொண்டிபட்டி 
ஆன்றாபட்டி 
ஒடுவம்பாளையம் 
எளையாம்பாளையம் 
கோவில்பாளையம் 
தேவனாங்குறிச்சி 


5 . திருச்செங்கோடு 
குறுவட்டம் (19 கிராமங்கள் ) 


சீத்தாராம்பாளையம் 
கைலாசம்பாளையம் 
முத்தனம்பாளையம் 
கருவேப்பம்பட்டி 
திருமங்கலம் 
தி . புதுப்பாளையம் 
கைலாசம்பாளையம் 
ராஜாபாளையம் 
கருமாபுரம் 
திருச்செங்கோடு 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


வ . எண் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


வருவாய் கிராமத்தின் 

பெயர் 


(1 ) 


(2) 


( 6 ) 
வட்டூர் 
கருப்பகவுண்டம்பாளையம் 
கோட்டப்பாளையம் 
சின்னதம்பிபாளையம் 
நெய்க்காரப்பட்டி 
மோடமங்கலம் 
மோடமங்கலம் அக்ரஹாரம் 
ஆனங்கூர் 
பட்லூர் 


6 . மொளசி குறுவட்டம் 
( 22 கிராமங்கள் ) 


சிக்கநாய்க்கன்பாளையம் 
அ .இறையமங்கலம் 
ச .இறையமங்கலம் 
செங்கோடம்பாளையம் 
ஏமப்பள்ளி 
தோ .கவுண்டம்பாளையம் 
மொளசி 
தோக்கவாடி 
வரகூராம்பட்டி 
தொட்டிபாளையம் 
பிரிதி 


எளையாம்பாளையம் 


குமாரபாளையம் 


அனிமூர் 
சிறுமொளசி 
வட்டப்பரப்பு 
அத்திப்பாளையம் 
வேட்டுவம்பாளையம் 
சித்தளந்தூர் 
புதுப்புளியம்பட்டி 
ஆண்டிபாளையம் 
காடச்சநல்லூர் 


101 . 


102 . 


103 . 


7 . பள்ளிபாளையம் 
குறுவட்டம் ( 10 கிராமங்கள் ) 


104 . 


105 . 


106 . 


எலந்தக்குட்டை 
புதுப்பாளையம் அக்ரஹாரம் 
ஓடப்பள்ளி அக்ரஹாரம் 
பாப்பம்பாளையம் 
கலியனூர் 
கலியனூர் அக்ரஹாரம் 


107 . 


108 . 


109. 


12 


12 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . எண் 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


வருவாய் கிராமத்தின் 

பெயர் 


(1) 


(2) 


110 . 


( 6 ) 
பள்ளிபாளையம் 
பள்ளிபாளையம் அக்ரஹாரம் 


112 . 


கொக்கராயன்பேட்டை 


113 . 


படவீடு 


8 . குமாரபாளையம் 
குறுவட்டம் (7 கிராமங்கள் ) 


114 . 


சௌதாபுரம் 


115 . 


பல்லக்காபாளையம் 


116 . 


அய்யம்பாளையம் அக்ரஹாரம் 


117 . 


118 . 


குமாரபாளையம் அக்ரஹாரம் 
குமாரபாளையம் அமானி 
சமயசங்கிலி அக்ரஹாரம் 


119 . 


அறிவிக்கை - 2 
திருச்செங்கோடு வட்டத்தில் வட்டப் பிரிவினைக்கு பின் உள்ள கிராமங்களின் பெயர்கள் குறுவட்டங்கள் வாரியாக பின்வருமாறு : 


1 . 


- 


திருச்செங்கோடு 


1 . மல்லசமுத்திரம் 
( 13 கிராமங்கள் ) 


பிள்ளாநத்தம் 


* 


கூத்தாநத்தம் 
செண்பகமாதேவி 
மங்களம் 


+ 


ம் 


மல்லசமுத்திரம் கீழ்முகம் 
மல்லசமுத்திரம் மேல்முகம் 
மாமுண்டி குரூப் 
சப்பையாபுரம் 
பள்ளக்குழி குரூப் 
கருமனூர் 
செம்பாம்பாளையம் 


= 


கொளங்கொண்டை 


கவுண்டம்பாளையம் 
கோட்டப்பாளையம் 


* 


2 . வையப்பமலை 
(15 கிராமங்கள்) 


பாலமேடு 
மின்னாம்பள்ளி 


- 


மரப்பரை 


முஞ்சனூர் 


பருத்திப்பள்ளி 
மொரங்கம் 


* 


சுண்டாங்கிபாளையம் 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


வ . எண் 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


வருவாய் கிராமத்தின் 

பெயர் 


(1) 


(2) 


( 3 ) 


( 6 ) 


( 5 ) 
86 


நாகர்பாளையம் 


கருங்கல்பட்டி 
கல்லுப்பாளையம் 
மேட்டுப்பாளையம் 
அவினாசிபட்டி 
ராமாபுரம் 
வண்டிநத்தம் 
கூத்தம்பூண்டி அக்ரஹாரம் 


3 . மாணிக்கம்பாளையம் 
( 15 கிராமங்கள் ) 


கிளாப்பாளையம் 
புஞ்சை புதுப்பாளையம் 
லத்துவாடி 
மானத்தி 
இளநகர் 
மாவுரெட்டிப்பட்டி 
முசிறி 
அக்கலாம்பட்டி 
கூத்தம்பூண்டி 
புள்ளாக்கவுண்டம்பட்டி 
நல்லிபாளையம் 
மோளிப்பள்ளி 


புத்தூர் கீழ்முகம் 
பொம்மம்பட்டி 
குமரமங்கலம் 


4 . எளச்சிபாளையம் 
( 18 கிராமங்கள்) 


மண்டகபாளையம் 
போக்கம்பாளையம் 


குப்பாண்டபாளையம் 


சத்திநாய்க்கன்பாளையம் 
உஞ்சனை 
கவுண்டம்பாளையம் 
பெரியமணலி 


சின்னமணலி 


அகரம் 


கொன்னையார் 


இலுப்புலி 
கோக்கலை 


14 


| 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . எண் 


வட்டத்தின் 


வ. எண் 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் - 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


வருவாய் கிராமத்தின் 

பெயர் 


(1 ) 


(2 ) 


( 3 ) 


( 6 ) 


( 5 ) 
108 


தொண்டிபட்டி 
ஆன்றாபட்டி 
ஒடுவம்பாளையம் 
எளையாம்பாளையம் 
கோவில்பாளையம் 
தேவனாங்குறிச்சி 


5 . திருச்செங்கோடு 
(16 கிராமங்கள் ) 


சீத்தாராம்பாளையம் 
கைலாசம்பாளையம் 
முத்தனம்பாளையம் 
கருவேப்பம்பட்டி 
திரமங்கலம் 
தி .புதுப்பாளையம் 
கைலாசம்பாளையம் 
ராஜாபாளையம் 
கருமாபுரம் 
திருச்செங்கோடு 


வட்டூர் 


கருப்பகவுண்டம்பாளையம் 
கோட்டப்பாளையம் 
சின்னதம்பிபாளையம் 
நெய்க்காரப்பட்டி 
பட்லூர் 


6 . மொளசி (22 கிராமங்கள் ) 78. 


சிக்கநாய்க்கன்பாளையம் 


அ .இறையமங்கலம் 
ச .இறையமங்கலம் 
செங்கோடம்பாளையம் 
ஏமப்பள்ளி 


தோ .கவுண்டம்பாளையம் 


மொளசி 
தோக்கவாடி 
வரகூராம்பட்டி 
தொட்டிபாளையம் 
பிரிதி 


எளையாம்பாளையம் 


குமாரபாளையம் 


அனிமூர் 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


15 


( 3) 


( 6 ) 


வ . எண் வட்டத்தின் 

குறுவட்டத்தின் வ . எண் வருவாய் 

வருவாய் கிராமத்தின் 
பெயர் பெயர் கிராமத்தின் 

பெயர் 

எண் . 
(1) (2) 

( 5 ) 

சிறுமொளசி 
வட்டப்பரப்பு 
அத்திப்பாளையம் 
வேட்டுவம்பாளையம் 
சித்தளந்தூர் 
புதுப்புளியம்பட்டி 

ஆண்டிபாளையம் 

அறிவிக்கை - 3 
தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு வட்டத்தை பிரித்து 2016 ஆம் ஆண்டு 
ஜனவரி திங்கள் 08 - ஆம் நாளிலிருந்து குமாரபாளையம் வட்டம் கீழ்க்காணும் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள கிராமங்களை தனது ஆட்சி 
எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 
குமாரபாளையம் 1 . பள்ளிபாளையம் 

15 

காடச்சநல்லூர் 
( 13 கிராமங்கள்) 

எலந்த குட்டை 
புதுப்பாளையம் அக்ரஹாரம் 
ஓடப்பள்ளி அக்ரஹாரம் 
பாப்பம்பாளையம் 
கலியனூர் 
கலியனூர் அக்ரஹாரம் 
பள்ளிபாளையம் 
பள்ளிபாளையம் அக்ரஹாரம் 
கொக்கராயன்பேட்டை 
மோடமங்கலம் | 
மோடமங்கலம் அக்ரஹாரம் 

ஆனங்கூர் 
2 . குமாரபாளையம் 

படவீடு 
( 7 கிராமங்கள் ) 

சௌதாபுரம் 
பல்லக்காபாளையம் 
அய்யம்பாளையம் அக்ரஹாரம் 
குமாரபாளையம் அக்ரஹாரம் 
குமாரபாளையம் அமானி 

சமயசங்கிலி அக்ரஹாரம் 
திருச்செங்கோடு வட்டத்தில் உள்ளடங்கும் மேற்கண்ட கிராமங்கள் மீது திருச்செங்கோடு வட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் 
2016 ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 08 - ஆம் நாளிலிருந்து குமாரபாளையம் வட்டாட்சியரால் கையாளப்படும் . 


இரா . வெங்கடேசன் , 
அரசு செயலாளர் . 


| 


16 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


தலைமைச் செயலகம் , 2016 பிப்ரவரி 10 . 


No . II( 1 ) REV/ 2 / 2016 . 
[ ஆட்சி எல்லை - சேலம் மாவட்டம் - ஓமலூர் வட்டத்தைப் பிரித்து காடையாம்பட்டியை தலைமையிடமாக 

கொண்டு புதிய வட்டம் உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது . ) 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது . - 1 

[ அரசாணை (நிலை) எண் 17 , வருவாய் ( வ . நி .1( 1) த் துறை , 08 ஜனவரி 2016 . ) 
படிக்கவும் : 


படி 


1 . அரசாணை எண் .279, வருவாய்த் துறை, நாள் 9- 6- 2003 . 
2 . அரசாணை ( 24 ) எண் . 176, வருவாய்த் துறை , நாள் 15 - 6- 2012 . 
3 . மாவட்ட ஆட்சியர் , சேலம் கடித எண் . 32402 / 2012/ இ .5 , நாள் 13.4.2015 . 
4 . கூடுதல் தலைமைச் செயலர் ( ம ) வருவாய் நிருவாக ஆணையர் கடித ந . க . எண் . பணி .6( 3) / 49527/2012 , 

நாள் 04 .07 .2015 
ஆணை எண் 17, வருவாய் வ .நி .10) த் துறை , 08.01.2016 : 

சேலம் மாவட்டத்திலுள்ள ஓமலூர் வட்டத்தைப் பிரித்து காடையாம்பட்டியில் ஒரு புதிய வட்டம் உருவாக்கப்படும் என்று மாண்புமிகு 
தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் , 31.08 . 2015 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 110 - இன் கீழ் அறிவிப்பினை 
வெளியிட்டுள்ளார்கள் . 

2 மேற்கண்ட அறிவிப்பிற்கிணங்க , சேலம் மாவட்ட ஆட்சித் தலைவர் , சேலம் மாவட்டத்தில் தற்போது இயங்கி வரும் ஓமலூர் வட்டத்தில் 
மொத்தம் 90 வருவாய் கிராமங்கள் உள்ளதாகவும் , அதன் மொத்த பரப்பு 535 ச. கி . மீ எனவும் , இதில் ஓமலுார் , தாரமங்கலம் , காடையாம்பட்டி , 
செம்மாண்டப்பட்டி மற்றும் கருப்பூர் ஆகிய 5 குறுவட்டங்களும் அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார் . 

3 சேலம் மாவட்டம் , ஓமலூர் வட்டத்தைப் பிரித்து காடையாம்பட்டியில் ஒரு புதிய வட்டம் உருவாக்குவது தொடர்பாக அரசாணை எண் .279 , 
வருவாய்த் துறை , நாள் 9.6.2003 - இல் குறிப்பிட்டுள்ள அளவுகோல்களின்படி சேலம் மாவட்ட ஆட்சியர் கீழ்க்கண்டவாறு விவரங்களை 
தெரிவித்துள்ளார் . 

கோரிக்கையின்படி 
வ . ஆட்சி எல்லை வட்டம் 

அரசாணை எண் . 279 , 
எண் விளக்கங்கள் தற்போது உள்ளபடி உத்தேசிக்கப்பட்ட எஞ்சிய 

வருவாய்த்துறை, 
வட்டம் . 

வட்டம் வட்டம் 

நாள் 09. 06. 2003 - ன் 

படி குறித்த நிலை 
( 2 ) 
1 தலைமையிடம் 

ஓமலுார் காடையாம்பட்டி 

ஓமலுார் 
2 பரப்பளவு (ச .கி .மீ ) 

535 .54 ச . கி . மீ 262.64 ச.கி . மீ 

272. 90 ச . கி . மீ குறைந்த அளவு 250 

ச .கி . மீ முதல் அதிக 

அளவு 2000 ச. கி . மீ 
3 மக்கள் தொகை 

494861 162180 332681 

குறைந்த அளவு 
100000 முதல் அதிக 

அளவு 550000 
வருவாய் கோட்டத்தின் மேட்டூர் 

மேட்டூர் 

மேட்டூர் 
பெயர் 
சட்டமன்ற தொகுதியின் சங்ககிரி சேலம் 

ஓமலுார் 

சங்ககிரி சேலம் 
பெயர் மேற்கு ஓமலூர் 

மேற்கு ஓமலூர் 
பாராளுமன்றத் 

சேலம் சேலம் 

சேலம் 
தொகுதியின் பெயர் 
நகராட்சிகளின் 

இல்லை இல்லை 

இல்லை 
எண்ணிக்கை ( பெயருடன் ) 
ஊராட்சி ஒன்றியங்களின் தாரமங்கலம் ஓமலூர் காடையாம்பட்டி 

தாரமங்கலம் 

2 அல்லது 3 முழு 
எண்ணிக்கை ( பெயருடன் ) காடையாம்பட்டி 

ஓமலுார் பாகம் 

ஓமலூர் கருப்பூர் ஊராட்சி 

ஒன்றியங்கள் 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


17 


கோரிக்கையின்படி 


வ . 


எண் 


ஆட்சி எல்லை 
விளக்கங்கள் 


வட்டம் 
தற்போது உள்ளபடி 

வட்டம் . 


உத்தேசிக்கப்பட்ட 

வட்டம் 


எஞ்சிய 
வட்டம் 


அரசாணை எண் . 279, 

வருவாய்த்துறை, 
நாள் 09. 06 . 2003 - ன் 
படி குறித்த நிலை 

( 6 ) 


9 


தாரமங்கலம் 
ஓமலூர் கருப்பூர் 


10 உளவிட 


டவுன் பஞ்சாயத்துக்களின் ஓமலூர் தாரமங்கலம் காடையாம்பட்டி 
எண்ணிக்கை (தேர்வு நிலை கருப்பூர் காடையாம்பட்டி 
பேரூராட்சி பெயருடன் ) 
உள்வட்டங்களின் 
எண்ணிக்கை 
வருவாய் கிராமங்களின் 

90 
எண்ணிக்கை 


12 கிராம பஞ்சாயத்துக்களின் 67 

எண்ணிக்கை 
13 ) தலைமையிடத்திலிருந்து கே . என் .புதுார் 

கே . என் . புதுார் 

பாப்பம்பாடி 
வெகுதொலைவில் உள்ள பாப்பாம்பாடி 

மல்லிக்குட்டை 
கிராமத்தின் பெயர் மல்லிக்குட்டை 

செலவடை 
செல்வடை 
4 . கூடுதல் தலைமைச் செயலர் / வருவாய் நிருவாக ஆணையர் , அரசாணை எண் .279 , வருவாய்த்துறை , நாள் 09.06. 2003 - ல் 
நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோல்களில் கிராமங்களின் எண்ணிக்கையைத் தவிர மற்ற அனைத்து அளவுகோல்களும் பூர்த்தி செய்கின்றன 
எனவும் மேலும் வட்டங்கள் பிரிக்க அரசால் அமைக்கப்பட்ட உயர்மட்டக் குழுவால் சேலம் மாவட்டத்தில் , ஓமலுார் வட்டத்தினைப் பிரித்து , 
காடையாம்பட்டியை தலைமையிடமாகக் கொண்டு புதிய வட்டம் தோற்றுவிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் எனவே சேலம் மாவட்ட 
ஆட்சித் தலைவரின் பரிந்துரையினை ஏற்று , ஓமலூர் வட்டத்தைப் பிரித்து புதிய காடையாம்பட்டி வட்டம் உருவாக்கவும் , புதியதாக 
உருவாக்கப்படவுள்ள காடையாம்பட்டி வட்டத்திற்கு மொத்தம் 53 பணியிடங்களும் இதில் 13 பணியிடங்கள் மறுபரவலமர்த்தல் மூலமும் 
40 பணியிடங்கள் புதிதாக உருவாக்க ஒப்பளிப்பு வழங்கவும் , மேலும் , தொடரும் செலவினம் ரூ . 81,71 ,100 / - மற்றும் தொடரா 
செலவினமாக ரூ . 19, 13 ,000/ - நிதி ஒப்பளிப்பு வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் . 


5 . கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவரின் பரிந்துரைகளை 
அரசு நன்கு ஆய்வு செய்து கீழ்க்கண்டவாறு ஆணையிடுகிறது : 

i . 

சேலம் மாவட்டம் , ஓமலூர் வட்டத்தினைப் பிரித்து புதிய காடையாம்பட்டி வட்டம் உருவாக்கப்படுகிறது . 
புதியதாக உருவாக்கப்படவுள்ள காடையாம்பட்டி வட்டத்திற்கு கீழ்கண்டவாறு மொத்தம் 37 பணியிடங்களும் , இதில் 
21 பணியிடங்கள் மறுபரவலமர்த்தல் மூலமும் 16 பணியிடங்கள் புதியதாகவும் உருவாக்கப்படுகிறது . 


ii . 


வ.எண். 


பணியிடத்தின் பெயர் 


நிரந்தரம்/தற்காலிகம் 


ஓமலூர்வட்டத்தில் 

தற்போதுள்ள பணியிடங்கள் 


ஓமலூர்வட்டத்தில் நிறுத்திவைக்கவேண்டிய 

பணியிடங்கள் 


காடையாம்பட்டி வட்டத்திற்குமாற்றம் 
செய்யவேண்டிய பணியிடங்கள் 


காடையாப்பட்டி வட்டத்தற்குபுதியதாக தோற்றுவிக்கவேண்டிய பணியிடங்கள் 


காடையாம்பட்டி வட்டத்திற்குஅனுமதிக்க வேண்டியபணியிடங்கள் 


( 2 ) 


( 8 ) ( 6 + 7 ) 


அ ) பொதுப்பிரிவு: 
1 வட்டாட்சியர் 


நிரந்தரம் 
நிரந்தரம் 


1 


தலைமையிடத்து 
துணை வட்டாட்சியர் 


| 1 ( இப்பிரிவில் 

உள்ள மண்டல 
துணை வட்டாட்சியர் ) 


3 


2 


மண்டல துணை வட்டாட்சியர் நிரந்தரம் 
மிகை பணியிடம் 1 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


11 


(4 ) (5) (6) (7 ) (8) (6+7) 
உதவியாளர் நிரந்தரம் | 11 2 1 

- 1 
மிகை பணியிடம் 8 

தற்காலிகம் 
வருவாய் ஆய்வாளர் நிரந்தரம் 5 3 2 - 2 
வருவாய் ஆய்வாளர் 

தற்காலிகம் 
( அகதிகள் மறுவாழ்வு ) 
மிகை பணியிடம் 2 
இளநிலை உதவியாளர் 

நிரந்தரம் / 
மிகை பணியிடம் 2 

தற்காலிகம் 
தட்டச்சர் 

காந்தாம் 2 1 1 - 
பதிவறை எழுத்தர் 

நிரந்தரம் / 

தற்காலிகம் 
அலுவலக உதவியாளர் நிரந்தரம் 10 5 4 - 
மிகை பணியிடம் 1 
இரவுக்காவலர் 

நிரந்தரம் 
ஈப்பு ஓட்டுநர் 

நிரந்தரம் 
13 மசால்ஜி 

நிரந்தரம் 
மொத்தம் 

42 
உதவியாளர் - 8,வருவாய் ஆய்வாளர் ( அகதிகள் முகாம் ) - 2 , இளநிலை உதவியாளர் - 2 மற்றும் அலுவலக உதவியாளர் - 1 மிகை 
பணியிடமாக கண்டறியப்பட்டுள்ளது . அவை தேவைப்படும் இடத்தில் மறுபரவலமர்த்தல் மூலம் பயன்படுத்தப்படும் . 

இவற்றில் உதவியாளர் பணியிடம் தலா ஒன்று வீதம் தேர்தல் , வட்ட வழங்கல் மற்றும் சிறப்பு திட்ட அமலாக்கம் பிரிவிற்கு மறுபரவலமர்த்தல் 
மூலம் நிர்ணயம் செய்ய வேண்டும் . 

இவற்றில் இளநிலை உதவியாளர் பணியிடம் வட்ட வழங்கல் பிரிவிற்கு மறுபரவலமர்த்தல் மூலம் நிர்ணயம் செய்ய வேண்டும் . இவற்றில் 
அலுவலக உதவியாளர் பணியிடம் சமூக பாதுகாப்புத்திட்ட பிரிவிற்கு மறுபரவலமர்த்தல் மூலம் நிர்ணயம் செய்ய வேண்டும் . 
ஆ . தேர்தல் பிரிவு 
1 துணை வட்டாட்சியர் 

தற்காலிகம் 
2 உதவியாளர் தற்காலிகம் 

1 ( ஓமலூர் வட்ட 

பொதுப் 

பிரிவிலிருந்து ) 
இளநிலை உதவியாளர் 

தற்காலிகம் 
மிகை பணியிடம் 1 
எபிக் ஆப்ரேட்டர் 

தற்காலிகம் 
மிகை பணியிடம் 1 

மொத்தம் 
இளநிலை உதவியாளர் - 1 மற்றும் எபிக் ஆப்ரேட்டர் - 1 மிகை பணியிடமாக கண்டறியப்பட்டுள்ளது . அவை தேவைப்படும் இடத்தில் 
மறுபரவலமர்த்தல் மூலம் பயன்படுத்தப்படும் . 
இ .சமூக பாதுகாப்பு திட்டம் 
1 தனி வட்டாட்சியர் 

தற்காலிகம் 
உதவியாளர் 

தற்காலிகம் 
இளநிலை உதவியாளர் தற்காலிகம் 
தட்டச்சர் 

தற்காலிகம் 
ஈப்பு ஓட்டுநர் 

தற்காலிகம் 
அலுவலக உதவியாளர் தற்காலிகம் 

1 (ஓமலூர் வட்ட 

பொதுப் 

பிரிவிலிருந்து ) 
கணினி இயக்குபவர் 

தற்காலிகம் 
மொத்தம் 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


( 8 ) ( 6 + 7 ) 


தற்காலிகம் 


ஈ .வட்ட வழங்கல் பிரிவு 
1 வட்ட வழங்கல் அலுவலர் 

(துணை வட்டாட்சியர் 
2 உதவியாளர் 


தற்காலிகம் 


1 ( ஓமலூர் வட்ட 

பொதுப் 
பிரிவிலிருந்து ) 


3 இளநிலை உதவியாளர் 


தற்காலிகம் 


1 


1 ( ஓமலூர் வட்ட 

பொதுப் 
பிரிவிலிருந்து ) 


4 


| 


தற்காலிகம் 


தனி வருவாய் ஆய்வாளர் 
(இளநிலை உதவியாளர் 
நிலையில் ) 


அலுவலக உதவியாளர் 


தற்காலிகம் 


மொத்தம் 
உ . சிறப்பு திட்ட அமலாக்கம் 
1 தனி துணை வட்டாட்சியர் 


தற்காலிகம் 


2 உதவியாளர் 


தற்காலிகம் 


1 ( ஓமலூர் வட்ட 

பொதுப் 
பிரிவிலிருந்து ) 


3 


கணினி இயக்குபவர் 


தற்காலிகம் 


1 (தொகுப்பு 
ஊதியம் 
ரூ7500/ - ) 


மொத்தம் 


1 


நில அளவை பிரிவு 
1 வட்டத் துணை ஆய்வாளர் 
2 வட்ட சார் ஆய்வாளர் 


நிரந்தரம் 
நிரந்தரம் 


1 


1 


1 நத்தம் 
சார் ஆய்வாளர் ) 


முதுநிலை வரைவாளர் 
குறுவட்ட நில அளவர் 


நிரந்தரம் 
நிரந்தரம் 
நிரந்தரம் 


1 
5 
1 


1 
3 
- 


- 
- 


நில ஆவண வரைவாளர் 
மிகை பணியிடம் 1 


- 


நத்தம் சார் ஆய்வாளர் 
மிகை பணியிடம் 1 


தற்காலிகம் 


1 


- 


7 


புல உதவியாளர் 


நிரந்தரம் 


1 


1 


- 


1 


கணினி இயக்குபவர் 
மிகை பணியிடம் 2 


தற்காலிகம் 


மொத்தம் 

3 | 
நத்தம் சார் ஆய்வாளர் மிகைப் பணியிடத்தை வட்ட சார் ஆய்வாளர் பணியிடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் 

நில ஆவண வரைவாளர் - 1 மற்றும் கணினி இயக்குபவர் - 2 மிகை பணியிடமாக கண்டறியப்பட்டுள்ளது . அவை தேவைப்படும் இடத்தில் 
மறுபரவலமர்த்தல் மூலம் பயன்படுத்தப்படும் . 


20 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


சுருக்கம் 


வ . எண் 


பிரிவின் 
பெயர் 


ஓமலூர் வட்டத்தில் ஓமலூ வட்டத்தில் காடையாம்பட்டி 
தற்போதுள்ள 

நிறுத்தி 

வட்டத்திற்கு 
பணியிடங்கள் வைக்க வேண்டிய மாற்றம் செய்ய 
பணியிடங்கள் வேண்டிய 

பணியிடங்கள் 


காடையாம்பட்டி காடையாம்பட்டி 
வட்டத்திற்கு வட்டத்திற்கு 

புதிதாக அனுமதிக்க 
தோற்றுவிக்க வேண்டிய 
வேண்டிய பணியிடங்கள் 
பணியிடங்கள் 


( 2) 
1 பொதுப்பிரிவு 
2 தேர்தல் பிரிவு 
3 சமூக பாதுகாப்பு திட்டம் 
4 வட்ட வழங்கல் பிரிவு 
5 சிறப்பு திட்ட அமலாக்கம் 
6 நில அளவை பிரிவு 

மொத்தம் 


மிகைப்பணியிடம் 


உதவியாளர் 


மொத்தம் 


வருவாய் 
ஆய்வாளர் 


இளநிலை எபிக் ஆப்ரேட்டர் 
உதவியாளர் 


கணினி நில ஆவண 
இயக்குபவர் வரைவாளர் 


2 . 


2 . 


2 


1 


13 


தற்போதுள்ள ஓமலூர் வட்டத்திற்கு 41 பணியிடங்கள் மட்டும் அனுமதிக்கப்படுகிறது . மிகைப்பணியிடமாக கண்டறியப்பட்டுள்ள 
13 பணியிடங்கள் தேவையான இடத்திற்கு புதிய வட்டம் துவங்கப்பட்டவுடன் மாற்றப்பட வேண்டும் . அவ்வாறு இல்லையெனில் 

அப்பணியிடங்கள் காலியாக வைக்கப்பட வேண்டும் . 
iv . மறுபரவலமர்த்தல் மூலம் காடையாம்பட்டி வட்டத்திற்கு மாற்றப்பட வேண்டிய பணியிடங்களுக்குரிய தளவாடங்களும் 

காடையாம்பட்டி வட்டத்திற்கு மாற்றப்பட வேண்டும் . 
மசால்சி மற்றும் இரவுக்காவலர் பணியிடங்களை அரசாணை (நிலை) எண் . 49 , ப( ம) நிசீ துறை , நாள் 14 .5 .2002 - ன்படி வெளிமுகமை 
மூலம் நிரப்பப்பட வேண்டும் . 


ஓட்டுநர் பணியிடம் , அரசு கடித (நிலை ) எண் . 121 / P/ 2006- 1 , ப (ம) நிசீ துறை , நாள் 10 .8 .2006 மற்றும் அரசாணை (நிலை ) 
எண் . 255 , ப ( ம) நிசீ துறை , நாள் 06 .12. 2007 - ன்படி டெக்ஸ்கோ நிறுவனத்தின் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட 
வேண்டும் . 


vii . மற்ற அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்படும்போது உரிய விதிகள் மற்றும் அறிவுரைகள் பின்பற்றப்பட வேண்டும் . 
viii . புதியதாக உருவாக்கப்படும் காடையாம்பட்டி வட்டத்திற்கு கீழ்க்கண்ட அட்டவணையில் உள்ளவாறு ஒரு வருடத்திற்கு 

ஏற்படும் தொடரும் மற்றும் தொடரா செலவினங்களுக்கு நிதி ஒப்பளிப்பு வழங்கப்படுகிறது . 
( அ ) தொடரும் செலவினம் : 
வ . எண் 

விவரம் 

தொகை 


ரூ . 


பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகள் (ஆண்டொன்றுக்கு ) 


57 ,15 , 024 


வாடகை 


பொதுப் பணித்துறை 
பரிந்துரையின் பேரில் நிர்ணயிக்கலாம் . 


மின்சார கட்டணம் 
எரிபொருள் ( டீசல் ) 
தொலைபேசிக் கட்டணம் 


1,20 ,000 
1, 92 , 000 


25 ,500 


மொத்தம் 


60 ,52 ,524 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


( ஆ ) தொடரா செலவினங்கள் 

வ . எண் 


விவரம் 


எண்ணிக்கை 


தொகை 

ரூ . 
11,12 , 000 


ஈப்பு 


கணினி 


1 ,80 , 000 


60 , 000 


பிரிண்டர் ( அச்சு பதிப்பு ) இயந்திரம் 
ஜெராக்ஸ் (நகல் ) இயந்திரம் 
பேக்ஸ் 


50 , 000 


10 ,000 


3, 00,000 


தளவாடங்கள் 
தீயணைப்பான் 


10 , 000 


6 ,000 


தொலைபேசி இணைப்பு 
குளிர்சாதனம் 


25 , 000 


மொத்தம் 


17,53 , 000 


6 . மேலே பத்தி 5 ( viii )- இல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கள் பின்வரும் கணக்குத் தலைப்பின்கீழ் பற்று வைக்க வேண்டும் . 
(1) பணியாளர் சம்பளங்கள் 
(i) வருவாய் பணியிடங்கள் 

2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - I . 
திட்டத்தில் சேராதது - AB வட்டப் பணியாளரமைப்புகள் - 01 சம்பளங்கள் 

(த . தொ . கு 2053 00 094 AB 0102 ) 
(ii ) நில அளவைப் பணியிடங்கள் 

2029 - 00 நில வருவாய் - 102 நில அளவை நிலவரி 
ஏற்பாட்டுப் பணிகள் - I . திட்டத்தில் சேராதது - AF 
நில அளவை பராமரிப்பு பணி - 01 சம்பளங்கள் 

(த . தொ . கு 2029 00 102 AF 0105 ) 
(iii ) குடிமைப் பொருள் பணியிடங்கள் 

3456 - 00 நுகர்பொருள் வழங்கல் - 001 நெறிப்படுத்துதலும் நிருவாகமும் - I . 
திட்டத்தில் சேராதது AB மாவட்ட பணியாளரமைப்பு - 01 சம்பளங்கள் 
(த . தொ . கு 3456 00 001 AB 0108 ) 
2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - I . 
திட்டத்தில் சேராதது - AB வட்டப் பணியாளரமைப்புகள் 
05 அலுவலகச் செலவுகள் 01 தொலைபேசி கட்டணங்கள் ரூ . 31,500 / 
தொடரும் செலவினம் ரூ. 25 ,500 / - மற்றும் தொடராச் செலவினம் ரூ .6 ,000 / 

( த. தொ. கு 2053 00 094 AB 0513 ) 
( ஆ ) 05 அலுவலகச் செலவுகள் - 03 மின் கட்டணங்கள் ரூ .1,20 , 000 / 

(த . தொ .கு 2053 00 094 AB 0531 ) 
( இ ) அறைகலன்கள் ரூ .3, 00 ,000/ - 05 அலுவலகச் செலவுகள் 05 அறைகலன் 

(த . தொ . கு 2053 00 094 AB 0559 ) 
( ஈ ) 19 இயந்திரமும் சாதனமும் - 01 வாங்குதல் ரூ .95 ,000/ 

(த . தொ . கு 2053 00 094 AB 1914 ) 
( உ ) 21 மோட்டார் வண்டிகள் - 01 வாங்குதல் ரூ.11, 12 ,000 / 

(த . தொ . கு 2053 00 094 AB 2119 ) 


( II ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


( ஊ ) 45பெட்ரோலியம் எண்ணெய் மற்றும் மசகெண்ணெய் ரூ .1, 92 , 000/ 

( த . தொ . கு 2053 00 094 AB 4500 ) 
( எ ) 76 கணினியும் துணை பாகங்களும் - 01 வாங்குதல் ரூ .2, 40, 000/ 

(த . தொ . கு 2053 00 094 AB 7614 ) 
7 . மேலே பத்தி 5( viii )- இல் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள செலவினம் ஒரு புது துணைப்பணியாகும் ( New Instrument of Services ). 
இதற்கான சட்டமன்றப் பேரவையின் ஒப்புதல் பின்னர் பெறப்படும் . சட்டப் பேரவையின் ஒப்புதலை எதிர்நோக்கி இச்செலவினம் 
முதலில் எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து ( Contingency Fund ) முன்பணமாக ஒப்பளிப்பு செய்யப்படும் . இதற்கான ஆணை நிதி 
( வ . செ . பொது .1) துறையிலிருந்து தனியாக வெளியிடப்படும் . அடுத்த துணை மானிய கோரிக்கையில் இச்செலவினம் சேர்க்கப்பட்டு ஒப்புதல் 
பெறும்வரை தேவைப்படும் சரியான தொகையினை கணக்கிட்டு எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து முன்பணம் ஒப்பளிப்பு செய்ய தமிழ்நாடு 
எதிர்பாரா செலவு நிதி விதிகள் 1963 - ன் இணைப்பிலுள்ள படிவம் அ - ன்படி இவ்வரசாணையின் நகலுடன் நிதி ( வ . செ . பொது .1) துறைக்கு 
விண்ணப்பிக்குமாறு முதன்மைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் , சென்னை கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . மேலும் 
இச்செலவினத்தை 2015 - 2016 துணை மானியக் கோரிக்கையில் (Supplementary Estimate ) சேர்க்கும் பொருட்டு உரிய வரைவு 
செயற்குறிப்பினை தவறாமல் உரிய நேரத்தில் நிதி (வருவாய் ) துறைக்கு அனுப்புமாறு முதன்மைச் செயலாளர் மற்றும் வருவாய் 
நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 

8 . இவ்வரசாணை இணைப்பில் கண்டுள்ள அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் . இப்புதிய வட்டம் 08.01 .2016 
ஆம் நாள் முதல் செயல்படும் . 

9 . புதிய காடையாம்பட்டி வட்டம் உருவாக்குவது குறித்து மேலே பத்தி 5 - இல் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆணையினை செயல்படுத்த 
தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 

10 . இந்த அரசாணை நிதித்துறையின் அலுவல் சார்பற்ற குறிப்பு எண் . 662/ மை .ம . ஆ . சி நாள் 5 .01 . 2016 - இன் இசைவுடன் 
வெளியிடப்படுகிறது . கூடுதல் நிதியொதுக்க பேரேடு எண் .1837 (ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தேழு ) . 

இணைப்பு 
அரசாணை (நிலை) எண் 17 , வருவாய்த்துறை , நாள் 08. 01.2016 

அறிவிக்கை 1 
ஓமலூர் வட்டத்தில் வட்டப் பிரிவினைக்கு முன் உள்ள கிராமங்களின் பெயர்கள் குறுவட்டங்கள் வாரியாக பின்வருமாறு :: 
வ . எண் வட்டத்தின் குறுவட்டத்தின் 

வ . எண் வருவாய் வருவாய் கிராமத்தின் பெயர் 
பெயர் பெயர் 

கிராமத்தின் 

எண் . 
(1) (2) 

( 3 ) ( 4 ) 

(6 ) 
ஓமலூர் 1 ) ஓமலூர் (23 கிராமங்கள் ) 1 . 

தும்பிப்பாடி 
சிக்கனம்பட்டி 
காளிப்பட்டி 
கட்டபெரியாம்பட்டி 


( 5) 


ம் 


உ .மாரமங்கலம் 


டி .மாரமங்கலம் 
தொளசம்பட்டி 
துண்டுமானியம் 
வேடப்பட்டி 
பெரியேரிப்பட்டி 
ரெட்டிப்பட்டி 
திண்டமங்கலம் 
எம் . செட்டிப்பட்டி 
பச்சனம்பட்டி 
கருப்பணம்பட்டி 


= 


9 


பல்பாக்கி 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


23 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வ . எண் 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 

எண் . 


( 5 ) 


( 6 ) 


2 . கருப்பூர் ( 24 கிராமங்கள் ) 24. 


தாத்தியம்பட்டி 
காமலாபுரம் 
பொட்டிபுரம் 
கோட்டமேட்டுப்பட்டி 
குள்ளமநாயக்கன்பட்டி 
ஓமலூர் 
சிக்கம்பட்டி 
சக்கரசெட்டிப்பட்டி 
கோபிநாதபுரம் 
வெள்ளாளப்பட்டி 
ஜெகதேவம்பட்டி 
காமிநாயக்கன்பட்டி 
தேக்கம்பட்டி 
தாத்தையங்கார்பட்டி 
மூங்கில்பாடி 
கொல்லப்பட்டி 
மைலப்பாளையம் 


நாரணம்பாளையம் 


எட்டிக்குட்டப்பட்டி 
செக்காரப்பட்டி 
புளியம்பட்டி 
சங்கீதப்பட்டி 
கருப்பூர் 
சாமிநாயக்கன்பட்டி 
ஆணைகவுண்டம்பட்டி 
கோட்டகவுண்டம்பட்டி 
வெள்ளக்கல்பட்டி 
மாங்குப்பை 
பாகல்பட்டி 
செல்லப்பிள்ளைகுட்டை 
முத்துநாயக்கன்பட்டி 
மானத்தாள் 


3 . தாரமங்கலம் 
( 19 கிராமங்கள்) 


மல்லிக்குட்டை 


அமரகுந்தி 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . எண் 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 
( 5) 


(2) 


( 4) 


( 6) 


கருக்கல் வாடி 
அழகுசமுத்திரம் 


கோணகாபாடி 


குருக்குப்பட்டி 
தாரமங்கலம் 


கசுவரெட்டிப்பட்டி 
ஆரூர்பட்டி 
ராமிரெட்டிப்பட்டி 
செலவடை 
அரியாம்பட்டி 
எலவம்பட்டி 
பனிக்கனூர் 
எடையப்பட்டி 
தெசவிளக்கு வடக்கு 
தெசவிளக்கு தெற்கு 
பாப்பம்பாடி 
செக்காரப்பட்டி 


4 . காடையாம்பட்டி 
(13 கிராமங்கள் ) 


வேப்பிலை 
கேதுநாயக்கன்பட்டி புதூர் 
கணவாய்புதூர் 
பெலாப்பள்ளிக்கோம்பை 
டேனிஸ்பேட்டை 


காடையாம்பட்டி வடக்கு 
காடையாம்பட்டி தெற்கு 


நடுப்பட்டி 


நாச்சனம்பட்டி 
எலத்தூர் 


குண்டுக்கல் 
தீவட்டிப்பட்டி 
கொங்குப்பட்டி வடக்கு 


5 . செம்மாண்டப்பட்டி 
(11 கிராமங்கள் ) 


கொங்குப்பட்டி தெற்கு 
மரக்கோட்டை 


மூக்கனூர் 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


25 


வ . எண் 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


( 3) | 


(4) 


(5) 


பூசாரிப்பட்டி 
தாச்சமுத்திரம் 
பண்ணப்பட்டி 
கூகுட்டப்பட்டி 
தாராபுரம் 
கஞ்சநாயக்கன்பட்டி 
செம்மாண்டப்பட்டி 


1 


ம் 


அறிவிக்கை - 2 
ஓமலூர் வட்டத்தில் வட்டப் பிரிவினைக்கு பின் உள்ள கிராமங்களின் பெயர்கள் குறுவட்டங்கள் வாரியாக பின்வருமாறு : 
ஓமலூர் 1 . ஓமலூர் (19 கிராமங்கள் ) 1 . 25 . காளிப்பட்டி 

கட்டபெரியாம்பட்டி 
உ .மாரமங்கலம் 
டி.மாரமங்கலம் 
தொளசம்பட்டி 
துண்டுமானியம் 
வேடப்பட்டி 
பெரியேரிப்பட்டி 
ரெட்டிப்பட்டி 
திண்டமங்கலம் 
எம் . செட்டிப்பட்டி 
பச்சனம்பட்டி 
கருப்பணம்பட்டி 
பல்பாக்கி 


= 


2 


- 


2 


2 . கருப்பூர் (24 கிராமங்கள் ) 


* 


காமலாபுரம் 
கோட்டமேட்டுப்பட்டி 
குள்ளமநாயக்கன்பட்டி 
ஓமலூர் 
சிக்கம்பட்டி 
சக்கரசெட்டிப்பட்டி 
கோபிநாதபுரம் 
வெள்ளாளப்பட்டி 
ஜெகதேவம்பட்டி 
காமிநாயக்கன்பட்டி 
தேக்கம்பட்டி 
தாத்தையங்கார்பட்டி 


* 


* 


* 


* 


* 


26 _ 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . எண் 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


(1) 


(2) 


( 3 ) 


( 5 ) 


( 6 ) 


மூங்கில்பாடி 
கொல்லப்பட்டி 
மைலப்பாளையம் 
நாரணம்பாளையம் 
எட்டிக்குட்டப்பட்டி 
செக்காரப்பட்டி 
புளியம்பட்டி 
சங்கீதப்பட்டி 
கருப்பூர் 
சாமிநாயக்கன்பட்டி 
ஆணைகவுண்டம்பட்டி 
கோட்டகவுண்டம்பட்டி 
வெள்ளக்கல்பட்டி 
மாங்குப்பை 
பாகல்பட்டி 
செல்லப்பிள்ளைகுட்டை 
முத்துநாயக்கன்பட்டி 
மானத்தாள் 


3 . தாரமங்கலம் 
( 19 கிராமங்கள்) 


மல்லிக்குட்டை 
அமரகுந்தி 
கருக்கல் வாடி 
அழகுசமுத்திரம் 
கோணகாபாடி 
குருக்குப்பட்டி 
தாரமங்கலம் 
கசுவரெட்டிப்பட்டி 
ஆரூர்பட்டி 
ராமிரெட்டிப்பட்டி 
செலவடை 
அரியாம்பட்டி 
எலவம்பட்டி 
பனிக்கனூர் 
எடையப்பட்டி 
தெசவிளக்கு வடக்கு 
தெசவிளக்கு தெற்கு 
பாப்பம்பாடி 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


அறிவிக்கை - 3 
தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஓமலூர் வட்டத்தை பிரித்து 2016 ஆம் ஆண்டு ஜனவரி 
திங்கள் 08 - ஆம் நாளிலிருந்து காடையாம்பட்டி வருவாய் வட்டம் கீழ்க்காணும் அட்டவணையில் உள்ள வருவாய் கிராமங்களை தனது ஆட்சி 
எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 
வ . எண் வட்டத்தின் குறுவட்டத்தின் 

வ . எண் வருவாய் வருவாய் கிராமத்தின் பெயர் 
பெயர் பெயர் 

கிராமத்தின் 

எண் . 
( 2 ) 


( 3 ) 


(6 ) 


காடையாம்பட்டி 


1 . காடையாம்பட்டி 
(13 கிராமங்கள் ) 


செக்காரப்பட்டி 


வேப்பிலை 


கேதுநாயக்கன்பட்டிபுதூர் 
கணவாய்புதூர் 
பெலாப்பள்ளிக்கோம்பை 


டேனிஸ்பேட்டை 


காடையாம்பட்டி வடக்கு 
காடையாம்பட்டி தெற்கு 
நடுப்பட்டி 
நாச்சனம்பட்டி 


எலத்தூர் 


குண்டுக்கல் 
தீவட்டிப்பட்டி 
கொங்குப்பட்டி வடக்கு 


2 . செம்மாண்டப்பட்டி 
(15 கிராமங்கள் ) 


கொங்குப்பட்டி தெற்கு 
மரக்கோட்டை 
மூக்கனூர் 
பூசாரிப்பட்டி 
தாச்சமுத்திரம் 
பண்ணப்பட்டி 
கூகுட்டப்பட்டி 
தாராபுரம் 
கஞ்சநாயக்கன்பட்டி 
செம்மாண்டப்பட்டி 
தும்பிப்பாடி 
சிக்கனம்பட்டி 
தாத்தியம்பட்டி 

பொட்டிபுரம் 
ஓமலூர் வட்டத்தில் உள்ளடங்கும் மேற்கண்ட கிராமங்கள் மீது ஓமலூர் வட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் 2016 ஆம் ஆண்டு 
ஜனவரி திங்கள் 08 - ஆம் நாளிலிருந்து காடையாம்பட்டி வட்டாட்சியரால் கையாளப்படும் . 

இரா . வெங்கடேசன் , 
அரசு செயலாளர் . 


28 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


தலைமைச் செயலகம் , 2016 பிப்ரவரி 10 . 


No . ||(1)/ REV / 3/2016 . 


[ ஆட்சி எல்லை - திருவண்ணாமலை மாவட்டம் - திருவண்ணாமலை வட்டத்தைப் பிரித்து புதிய கீழ்பென்னாத்துார் வட்டம் 

உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது . ) 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 


[ அரசாணை (நிலை ) எண் 36 , வருவாய் ( வ . நி .11) த் துறை , 19 ஜனவரி 2016. ) 


படிக்கவும் : 


1 . அரசாணை எண் . 279 , வருவாய்த் துறை , நாள் 9 - 6 - 2003 . 
2 . அரசாணை (2டி ) எண் .176 , வருவாய்த் துறை , நாள் 15 - 6 - 2012 

மாவட்ட ஆட்சித் தலைவர் , திருவண்ணாமலை ந . க . எண் . எம் .2 / 17006 / 2010 , நாள் 14 .04.2013 . 
4 . கூடுதல் தலைமைச் செயலர் / வருவாய் நிருவாக ஆணையர் கடித ந .க . எண் .பணி6(4)/19823/ 2013 , 

நாள் 3 .2 . 2014 . 


ல் 


ஆணை எண் 36 , வருவாய் ( வ . நி .1(1) த் துறை , 19 ஜனவரி 2016 

திருவண்ணாமலை மாவட்டம் , திருவண்ணாமலை வட்டத்தைப் பிரித்து புதிய கீழ்பென்னாத்தூர் வட்டம் உருவாக்கப்படும் என்று 
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் , 31 .08 .2015 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 110 - இன் கீழ் அறிவிப்பினை 
வெளியிட்டுள்ளார்கள் . 


2 . மேற்கண்ட அறிவிப்பிற்கிணங்க , திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித் தலைவர் தனதறிக்கையில் , திருவண்ணாமலை வட்டத்தைப் 
பிரித்து கீழ்பென்னாத்தூர் உள்வட்டத்தில் உள்ள 21 கிராமங்களையும் , மங்கலம் உள்வட்டத்தில் உள்ள 5 கிராமங்களையும் , வேட்டவலம் 
உள்வட்டத்தில் உள்ள 17 கிராமங்களையும் , வெறையூர் உள்வட்டத்தில் உள்ள 9 கிராமங்களையும் , சோமாசிபாடி உள்வட்டத்தில் உள்ள 25 
கிராமங்களையும் சேர்த்து மொத்தம் 77 வருவாய் கிராமங்களைக் கொண்டு புதிய கீழ்பென்னாத்தூர் வட்டம் உருவாக்கலாம் எனவும் பரிந்துரை 
செய்துள்ளார் . 

3 . திருவண்ணாமலை வட்டத்தினைப் பிரித்து புதியதாக கீழ்பென்னாத்தூர் வட்டம் உருவாக்குவது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் 
கீழ்க்கண்டவாறு விவரங்களை தெரிவித்துள்ளார் : 


வ . 
எண் 


ஆட்சி எல்லை 
விளக்கங்கள் 


கோரிக்கையின்படி 
தற்போது உள்ள 
திருவண்ணாமலை உத்தேச கீழ்பென்னாத்துார் எஞ்சிய 
வட்டம் 

வட்டம் 

திருவண்ணாமலை 

வட்டம் 
(4 ) 


அரசாணை எண் . 279 , 

வருவாய்த் துறை , 
நாள் 09. 06. 2003 - ன் 
படி குறித்த நிலை 


( 3) 


திருவண்ணாமலை 


1 தலைமையிடம் 
2 பரப்பளவு ( சதுர கி .மீ ) 


திருவண்ணாமலை 
872.00 ச.கி . மீ 


கீழ்பென்னாத்தூர் 
352. 72 ச .கி . மீ 


519. 28 ச . கி . மீ 


குறைந்த அளவு 250 
ச .கி . மீ முதல் அதிக 
அளவு 2000 ச . கி . மீ 


3 மக்கள் தொகை 


579583 


169757 


409826 


குறைந்த அளவு 
1,00, 000 முதல் அதிக 
அளவு 5, 50 , 000 


4 வருவாய் கோட்டத்தின் திருவண்ணாமலை 

பெயர் 


திருவண்ணாமலை 


திருவண்ணாமலை 


கீழ்பென்னாத்துார் 


திருவண்ணாமலை 


வருவாய் வட்டத்தின் திருவண்ணாமலை 
பெயர் 
சட்டமன்ற தொகுதியின் கீழ்பென்னாத்தூர் 
பெயர் 


கீழ்பென்னாத்துார் 


கீழ்பென்னாத்தூர் 


பாராளுமன்ற தொகுதி திருவண்ணாமலை 
பெயர் 


திருவண்ணாமலை 


திருவண்ணாமலை 


நகராட்சிகளின் 

திருவண்ணாமலை 
எண்ணிக்கை ( பெயருடன் ) 


திருவண்ணாமலை 


Feb . 10 , 2016 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


29 


வ . 
எண் 


ஆட்சி எல்லை 
விளக்கங்கள் 


கோரிக்கையின்படி 
தற்போது உள்ள 
திருவண்ணாமலை உத்தேச கீழ்பென்னாத்தூர் எஞ்சிய 
வட்டம் 

வட்டம் 

திருவண்ணாமலை 

வட்டம் 


அரசாணை எண் .279 , 

வருவாய்த் துறை, 
நாள் 09 . 06 .2003 - ன் 
படி குறித்த நிலை 


( 2 ) 


கீழ்பென்னாத்தூர் 


9 ஊராட்சி ஒன்றியங்களின் கீழ்பென்னாத்தூர் 
எண்ணிக்கை (பெயருடன் ) திருவண்ணாமலை 

துரிஞ்சாபுரம் 


திருவண்ணாமலை 
(பகுதி ) துரிஞ்சாபுரம் 
(பகுதி ) 


இரண்டு அல்லது 3 
ஊராட்சி 
ஒன்றியங்களை 
உள்ளடக்கியதாக 
இருக்கவேண்டும் 


10 டவுன் பஞ்சாயத்துக்கள் 


வேட்டவலம் 
கீழ்பென்னாத்துார் 


வேட்டவலம் 
கீழ்பென்னாத்துார் 


10 


11 உள் வட்டங்களின் 

எண்ணிக்கை 


212 


135 


வருவாய் கிராமங்களின் 
எண்ணிக்கை 


குறைந்த அளவு 
30 கிராமங்கள் 


161 


107 


கிராம பஞ்சாயத்துகளின் 
எண்ணிக்கை 


14 ) 


தலைமையிடத்தில் இருந்து மதுராம்பட்டு 
வெகு தொலைவில் 

30கி . மீ 
இருக்கும் கிராமங்கள் 


மதுராம்பட்டு 
20 கி . மீ 


4 . கூடுதல் தலைமைச் செயலர் வருவாய் நிருவாக ஆணையர் தனதறிக்கையில் அரசாணை எண் . 279 , வருவாய்த் துறை , நாள் 
9.6. 2003 - ல் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோல்கள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்றும் , திருவண்ணாமலை வட்டத்தினைப் பிரித்து , 
புதிய கீழ்பென்னாத்தூர் வட்டம் உருவாக்க பரிந்துரை செய்துள்ளார் . மேலும் , புதியதாக உருவாக்கப்படவுள்ள கீழ்பென்னாத்தூர் வட்டத்திற்கு 
மொத்தம் 49 பணியிடங்களும் இவற்றுள் 18 பணியிடங்கள் மறுபரவலமர்த்தல் மூலமும் 31 பணியிடங்கள் புதிதாக உருவாக்க 
ஒப்பளிப்பு வழங்கவும் , ஒரு வருடத்திற்கு ஏற்படும் தொடரும் செலவினம் ரூ . 66 ,93 ,900 / - மற்றும் தொடரா செலவினமாக 
ரூ . 19,13 , 000 / - க்கு நிதி ஒப்பளிப்பு வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் . 

5 . கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவரின் பரிந்துரைகளை 
அரசு நன்கு ஆய்வு செய்து கீழ்க்கண்டவாறு ஆணையிடுகிறது : 


(i ) திருவண்ணாமலை மாவட்டம் , திருவண்ணாமலை வட்டத்தினைப் பிரித்து கீழ்பென்னாத்தூரை தலைமையிடமாகக் கொண்டு 
புதிய கீழ்பென்னாத்தூர் வட்டம் உருவாக்கப்படுகிறது . 


(ii ) புதியதாக உருவாக்கப்படவுள்ள கீழ்பென்னாத்தூர் வட்டத்திற்கு மொத்தம் 42 பணியிடங்களும் இவற்றுள் 23 பணியிடங்கள் 
திருவண்ணாமலை வட்டத்திலிருந்தும் 2 பணியிடங்கள் ஓமலூர் வட்டத்திலிருந்தும் மறுபரவலமர்த்தல் மூலமும் , 17 பணியிடங்கள் 
புதியதாக உருவாக்கப்படுகிறது . அவற்றின் விவரம் பின்வருமாறு : 


வ.எண். 


நிரந்தரம்/தற்காலிகம் 


திருவண்ணாமலை வட்டத்தில்தற்போதுள்ள 

பணியிடங்கள் 


திருவண்ணாமலை ருவட்டத்தில்நிறுத்திவைக்க 

வேண்டியபணியிடங்கள் 


கீழ்பென்னாத்தூர் வட்டத்திற்குமாற்றம்செய்ய வேண்டியபணியிடங்கள் 


பணியிடத்தின் பெயர் 


கீழ்பென்னாத்தூர் -வட்டத்திற்குபுதியதாக தோற்றுவிக்கவேண்டிய 

பணியிடங்கள் 


கீழ்பென்னாத்தூர் வட்டத்திற்குஅனுமதிக்க வேண்டியபணியிடங்கள் 


816 + 7 ) 


அ . பொதுப்பிரிவு 
வட்டாட்சியர் 

நிரந்தரம் 
தலைமையிடத்து 

நிரந்தரம் 
துணை வட்டாட்சியர் 

ண்டல துணை வட்டாட்சியர் நிரந்தரம் 
மிகை பணியிடம் 1 


-- 


-- 


A-- 


1 


1 


- 
1 


1 
- 


4 


2 


1 


N 


30 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ.எண். 


நிரந்தரம்/தற்காலிகம் 


திருவண்ணாமலை வட்டத்தில்தற்போதுள்ள 

பணியிடங்கள் 


திருவண்ணாமலை வட்டத்தில்நிறுத்திவைக்க வேண்டியபணியிடங்கள் 


கீழ்பென்னாத்தூர் வட்டத்திற்குமாற்றம்செய்ய வேண்டியபணியிடங்கள் 


பணியிடத்தின் பெயர் 


கீழ்பென்னாத்தூர் 

வட்டத்திற்குபுதியதாக தோற்றுவிக்கவேண்டிய 

பணியிடங்கள் 


கீழ்பென்னாத்தூர் வட்டத்திற்குஅனுமதிக்க வேண்டியபணியிடங்கள் 


00 


( 2 ) 


நிரந்தரம் 


- 


5 


நிரந்தரம் 
நிரந்தரம் 


உதவியாளர் 
மிகை பணியிடம் 2 
வருவாய் ஆய்வாளர் 
இளநிலை உதவியாளர் 
மிகை பணியிடம் 
தட்டச்சர் 
பதிவறை எழுத்தர் 
அலுவலக உதவியாளர் 
மிகை பணியிடம் 1 
இரவுக் காவலர் 
மசால்சி 
ஈப்பு ஓட்டுனர் 
மொத்தம் 


நிரந்தரம் 
நிரந்தரம் 
நிரந்தரம் 


MN 


நிரந்தரம் 
நிரந்தரம் 
நிரந்தரம் 


---- 


ஆ . சமூக பாதுகாப்புத் திட்டம் 


தனி வட்டாட்சியர் 
உதவியாளர் 


நிரந்தரம் 
நிரந்தரம் 


-- 


1 ( பொதுப் 
பிரிவிலிருந்து ) 


தட்டச்சர் 
பதிவறை எழுத்தர் 
ஈப்பு ஓட்டுநர் 
அலுவலக உதவியாளர் 


நிரந்தரம் 
நிரந்தரம் 
நிரந்தரம் 
நிரந்தரம் 


---- 


1 ( பொதுப் 
பிரிவிலிருந்து ) 


மொத்தம் 


இ . தேர்தல் பிரிவு 

துணை வட்டாட்சியர் 


நிரந்தரம் 


- 


1 ( பொதுப் 
பிரிவிலிருந்து ) 

1 ( பொதுப் 
பிரிவிலிருந்து ) 


2 


உதவியாளர் 


நிரந்தரம் 


- 


- 


மொத்தம் 
ஈ . சிறப்பு செயலாக்க திட்டம் 

துணை வட்டாட்சியர் 
2 உதவியாளர் 


- 


தற்காலிகம் 
தற்காலிகம் 


, 


1 ( ஓமலூர் 
வட்டத்திலிருந்து 
காடையாம்பட்டி 
பிரிக்கப்பட்ட 
திலிருந்து ) 
- 1 ( தொகுப்பூதியம் 

ரூ. 7500/- ) 


கணினி இயக்குபவர் 


தற்காலிகம் 


மொத்தம் 

3 
உதவியாளர் மிகைப்பணியிடம் ஓமலூர் வட்டத்திலிருந்து மாற்றம் செய்ய வேண்டும் . 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


31 


வ.எண். 


நிரந்தரம்/தற்காலிகம் 


திருவண்ணாமலை வட்டத்தில்தற்போதுள்ள 

பணியிடங்கள் 


திருவண்ணாமலை வட்டத்தில்நிறுத்திவைக்க வேண்டியபணியிடங்கள் 


கீழ்பென்னாத்தூர் வட்டத்திற்குமாற்றம்செய்ய வேண்டியபணியிடங்கள் 


கீழ்பென்னாத்தூர் வட்டத்திற்குபுதியதாக தோற்றுவிக்கவேண்டிய 

பணியிடங்கள் 


பணியிடத்தின் பெயர் 


கீழ்பென்னாத்தூர் வட்டத்திற்குஅனுமதிக்க வேண்டியபணியிடங்கள் 


( 1) 


( 8 ) (6 + 7 ) 


உ . வட்ட வழங்கல் பிரிவு 
1 வட்ட வழங்கல் அலுவலர் 

( துணை வட்டாட்சியர்) 
2 உதவியாளர் 


நிரந்தரம் 


நிரந்தரம் 


1 ( ஓமலூர் 
வட்டத்திலிருந்து 
காடையாம்பட்டி 
பிரிக்கப்பட்ட 

திலிருந்து 
1 (தனி வருவாய் 

ஆய்வாளர் 
மிகைப்பணியிடம் ) 


3 


இளநிலை உதவியாளர் 


நிரந்தரம் 


தனி வருவாய் ஆய்வாளர் நிரந்தரம் 

1 மிகைப் பணியிடம் 
5 அலுவலக உதவியாளர் நிரந்தரம் 1 1 - 

மொத்தம் 
உதவியாளர் ஓமலூர் வட்டத்திலிருந்து காடையாம்பட்டி பிரிக்கப்படும்போது உருவான மிகைப்பணியிடம் . 


1 


தனிவருவாய் ஆய்வாளர் பதவியிலுள்ள இளநிலை உதவியாளரை மாற்றம் செய்யப்படுகிறது . 


நில அளவைத் துறை 
1 வட்ட துணை ஆய்வாளர் 

வட்ட சார் ஆய்வாளர் 
முதுநிலை வரைவாளர் 


நிரந்தரம் 
நிரந்தரம் 
நிரந்தரம் 
நிரந்தரம் 
நிரந்தரம் 


புல உதவியாளர் 


10 


7 


3 


- 


3 


குறுவட்ட அளவர் 
மொத்தம் 


பொதுப் பிரிவில் மண்டல துணை வட்டாட்சியர் - 1 , உதவியாளர் - 2 , இளநிலை உதவியாளர் - 1 , அலுவலக உதவியாளர் - 1 
மிகைப்பணியிடமாக கண்டறியப்பட்டுள்ளது . 


இவற்றில் , மண்டல துணை வட்டாட்சியர் - 1 பணியிடம் தேர்தல் பிரிவிற்கு மறுபரவலமர்த்தல் மூலம் நிர்ணயம் 
செய்யப்படுகிறது . 


இவற்றில் உதவியாளர் பணியிடம் தலா 1 வீதம் தேர்தல் மற்றும் சமூக பாதுகாப்புத் திட்ட பிரிவிற்கு மறுபரவலமர்த்தல் 
மூலம் நிர்ணயம் செய்யப்படுகிறது . 


இவற்றில் அலுவலக உதவியாளர் பணியிடம் சமூக பாதுகாப்புத் திட்ட பிரிவிற்கு மறுபரவலமர்த்தல் மூலம் நிர்ணயம் 
செய்யப்படுகிறது . 


வட்ட வழங்கல் பிரிவில் இளநிலை உதவியாளர் நிலையில் உள்ள தனி வருவாய் ஆய்வாளர் மிகைப்பணியிடத்தை 
அப்பிரிவிலேயே மறுபரவலமர்த்தல் மூலம் நிர்ணயம் செய்யப்படுகிறது . 


புதிய காடையாம்பட்டி தாலுக்கா உருவாக்க உத்தேசித்துள்ளதில் கண்டறியப்பட்ட உதவியாளர் - 2 மிகை பணியிடங்களில் 
தலா ஒன்று வீதம் வட்ட வழங்கல் மற்றும் சிறப்பு செயலாக்க பிரிவுகளுக்கு மாற்றம் செய்யப்படுகிறது . 


32 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


சுருக்கம் 


வ.எண். 


பணியிடத்தின் பெயர் 


திருவண்ணாமலை வட்டத்தில்தற்போதுள்ள பணியிடங்கள் 


திருவண்ணாமலை 8-வட்டத்தில்நிறுத்திவைக்க 

வேண்டியபணியிடங்கள் 


கீழ்வண்ணாத்தூர் வட்டத்திற்குமாற்றம்செய்ய வேண்டியபணியிடங்கள் 


கீழ்வண்ணாத்தூர் ஆவட்டத்திற்குபுதியதாக தோற்றுவிக்கவேண்டிய பணியிடங்கள் 


கீழ்வண்ணாத்தூர் வட்டத்திற்குஅனுமதிக்க வேண்டியபணியிடங்கள் 


பொதுப்பிரிவு 


தேர்தல் பிரிவு 
சமூக பாதுகாப்பு திட்டம் 
வட்ட வழங்கல் பிரிவு 
சிறப்பு திட்ட அமலாக்கம் 
நில அளவை பிரிவு 


-AN- 


MN- 


எ+ 


- 


-ANNA 


9= 


மொத்தம் 


உ 


ச 


ஓமலூர் வட்டத்திலிருந்து காடையாம்பட்டி வட்டம் பிரிக்கப்பட்டதில் ஏற்பட்ட 2 உதவியாளர் மிகைப் பணியிடங்கள் கீழ்பென்னாத்தூர் 
வட்டத்திற்கு மாற்றம் செய்யப்படுகிறது . 

1 இளநிலை உதவியாளர் மிகைப்பணியிடம் திருவண்ணாமலை வட்டத்தில் கண்டறியப்பட்டுள்ளது . தேவைப்படும் இடத்திற்கு மாற்றம் 
செய்யப்படவேண்டும் . 


( iii ) தற்போதுள்ள திருவண்ணாமலை வட்டத்திற்கு மேலே விவரித்தவாறு 57 பணியிடங்கள் மட்டும் அனுமதிக்கலாம் . 
மிகைப்பணியிடமாக கண்டறியப்பட்டுள்ள 1 இளநிலை உதவியாளர் பணியிடம் தேவையான இடத்திற்கு புதிய வட்டம் துவங்கப்பட்டவுடன் 
மாற்றப்படவேண்டும் . அவ்வாறு இல்லையெனில் அப்பணியிடம் காலியாக வைக்கப்படவேண்டும் . 


( iv ) மறுபரவலமர்த்தல் மூலம் கீழ்பென்னாத்தூர் வட்டத்திற்கு மாற்றப்பட வேண்டிய பணியிடங்களுக்குரிய தளவாடங்களுடன் 
கீழ்பென்னாத்தூர் வட்டத்திற்கு மாற்றப்படவேண்டும் . 


( v ) மசால்சி மற்றும் இரவுக்காவலர் பணியிடங்களை அரசாணை (நிலை) எண் . 49, பம நிசீ துறை, நாள் 14 .5 .2002 - ன்படி வெளிமுகமை 
மூலம் நிரப்பப்பட வேண்டும் . 


( vi ) ஓட்டுநர் பணியிடம் , அரசு கடித (நிலை ) எண் . 121/ P/ 2006 - 1 , ப (ம )நிசீ துறை , நாள் 10.8. 2006 மற்றும் அரசாணை (நிலை ) எண் . 255 , 
ப (ம)நிசீ துறை, நாள் 06 . 12 . 2007 - ன்படி டெக்ஸ்கோ நிறுவனத்தின் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட வேண்டும் . 

( vii) மற்ற அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்படும்போது உரிய விதிகள் மற்றும் அறிவுரைகள் பின்பற்றப்பட வேண்டும் . 

( viii ) புதியதாக உருவாக்கப்படும் கீழ்பென்னாத்தூர் வட்டத்திற்கு கீழ்க்கண்ட அட்டவணையில் உள்ளவாறு ஒரு வருடத்திற்கு 
ஏற்படும் தொடரும் மற்றும் தொடரா செலவினங்களுக்கு நிதி ஒப்பளிப்பு வழங்கப்படுகிறது . 

செய்யப்படவேண்டும் . 


அ ) தொடரும் செலவினம் 
வ . எண் . 

விவரம் 
பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகள் தோராயமாக (ஆண்டொன்றுக்கு ) 

61, 74, 588 
வாடகை 

பொதுப்பணித்துறை 
பரிந்துரையின்பேரில் 
நிர்ணயிக்கலாம் 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


33 


வ . எண் . 


விவரம் 


- 


மின்சாரக் கட்டணம் 
எரிபொருள் ( டீசல் ) 
தொலைபேசி கட்டணம் 


1 , 20 , 000 
1 , 92 ,000 

25 ,500 
65 , 12 ,088 


1 


மொத்தம் 


தொடராச் செலவினங்கள் : 


ரூ . 


- 


* 


* 


N 


. 


வ . எண் . விவரம் 

எண்ணிக்கை 
ஈப்பு 

11,12 ,000 
கணினி 

1,80 ,000 
பிரிண்டர் ( அச்சுப்பதிப்பு) இயந்திரம் 

60 ,000 
ஜெராக்ஸ் (நகல் ) இயந்திரம் 

50,000 
பேக்ஸ் ( தொலையச்சு ) 

10, 000 
தளவாடங்கள் 

3 ,00 , 000 
தீயணைப்பான் 

10, 000 
தொலைபேசி இணைப்பு 

6 , 000 
குளிர்சாதனம் 

25 ,000 
மொத்தம் 

17,53,000 
6 . மேலே பத்தி 5 ( viii )- இல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கள் பின்வரும் கணக்குத் தலைப்பின் கீழ் பற்று வைக்க வேண்டும் . 
( 1) பணியாளர் சம்பளங்கள் 

(i ) வருவாய் பணியிடங்கள் 
2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - 1. திட்டத்தில் சேராதது - AB வட்டப் பணியாளரமைப்புகள் 
01 சம்பளங்கள் (த . தொ . கு 2053 00 094 AB 0102 ) 
( ii ) நில அளவைப் பணியிடங்கள் 

2029 - 00 நில வருவாய் - 102 நில அளவை நிலவரி ஏற்பாட்டுப் பணிகள் - I . திட்டத்தில் சேராதது - AF நில அளவை 
பராமரிப்பு பணி - 01 சம்பளங்கள் (த . தொ . கு 2029 00 102 AF 0105 ) 

(iii ) குடிமைப் பொருள் பணியிடங்கள் 
3456 - 00 நுகர்பொருள் வழங்கல் - 001 நெறிப்படுத்துதலும் நிருவாகமும் - I . திட்டத்தில் சேராதது AB மாவட்ட பணியாளரமைப்பு 
- 01 சம்பளங்கள் ( த . தொ . கு 3456 00 001 AB 0108 ) 

( II ) 2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - 1 . திட்டத்தில் சேராதது - AB வட்டப் பணியாளரமைப்புகள் 
( அ ) 05 அலுவலகச் செலவுகள் 01 தொலைபேசி கட்டணங்கள் 

ரூ . 31,500 / 
தொடரும் செலவினம் ரூ. 25 ,500/ - மற்றம் தொடராச் செலவினம் ரூ .6 ,000/ 
(த . தொ . கு 2053 00 094 AB 0513 ) 
( ஆ ) 05 அலுவலகச் செலவுகள் - 03 மின் கட்டணங்கள் 

ரூ .1,20,000/ 

(த . தொ . கு 2053 00 094 AB 0531 ) 
( இ ) 05 அலுவலகச் செலவுகள் - 05 அறைகலன்கள் ரூ . 3,00 ,000/ 

05 அலுவலகச் செலவுகள் 05 அறைகலன் 

(த . தொ . கு 2053 00 094 AB 0559 ) 
( ஈ ) 19 இயந்திரமும் சாதனமும் 01 வாங்குதல் ரூ . 95 , 000 / 

(த . தொ . கு 2053 00 094 AB 1914 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


( உ ) 21 மோட்டார் வண்டிகள் 01 வாங்குதல் ரூ. 11 ,12 ,000 / 

(த . தொ . கு 2053 00 094 AB 2119 ) 
( ஊ ) 45பெட்ரோலியம் எண்ணெய் மற்றும் மசகெண்ணெய் 


ரூ .1,92 ,000 / 

(த . தொ . கு 2053 00 094 AB 4500 ) 
( எ ) 76 கணினியும் துணை பாகங்களும் - 01 வாங்குதல் 

ரூ.2, 40 ,000 / 

(த . தொ . கு 2053 00 094 AB 7614 ) 
7 . மேலே பத்தி 5 - இல் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள செலவினம் ஒரு புது துணைப்பணியாகும் ( New Instrument of Services). 
இதற்கான சட்டமன்றப் பேரவையின் ஒப்புதல் பின்னர் பெறப்படும் . சட்டப் பேரவையின் ஒப்புதலை எதிர்நோக்கி இச்செலவினம் 
முதலில் எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து (Contingency Fund ) முன்பணமாக ஒப்பளிப்பு செய்யப்படும் . இதற்கான ஆணை நிதி 
( வ . செ .பொது .1) துறையிலிருந்து தனியாக வெளியிடப்படும் . அடுத்த துணை மானிய கோரிக்கையில் இச்செலவினம் சேர்க்கப்பட்டு ஒப்புதல் 
பெறும் வரை தேவைப்படும் சரியான தொகையினை கணக்கிட்டு எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து முன்பணம் ஒப்பளிப்பு செய்ய தமிழ்நாடு 
எதிர்பாரா செலவு நிதி விதிகள் 1963 - ன் இணைப்பிலுள்ள படிவம் அ - ன்படி இவ்வரசாணையின் நகலுடன் நிதி ( வ . செ . பொது .1) துறைக்கு 
விண்ணப்பிக்குமாறு முதன்மைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் , சென்னை கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . மேலும் 
இச்செலவினத்தை 2015 - 2016 துணை மானியக் கோரிக்கையில் ( Supplementary Estimate ) சேர்க்கும் பொருட்டு உரிய வரைவு 
செயற்குறிப்பினை தவறாமல் உரிய நேரத்தில் நிதி (வருவாய் ) துறைக்கு அனுப்புமாறு முதன்மைச் செயலாளர் மற்றும் வருவாய் 
நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 

8 . இவ்வரசாணை இணைப்பில் கண்டுள்ள அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் . இப்புதிய வட்டம் 
19.01 .2016 - ஆம் நாள் முதல் செயல்படும் . 

9 . புதிய கீழ்பென்னாத்தூர் வட்டம் உருவாக்குவது குறித்து மேலே பத்தி 5 - இல் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆணையினை 
செயல்படுத்த தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறார் . 


10 . இந்த அரசாணை நிதித்துறையின் அலுவல் சார்பற்ற குறிப்பு எண் . 3208 / மை .ம . ஆ . பி / நாள் 18.01.2016 - இன் இசைவுடன் 
வெளியிடப்படுகிறது . கூடுதல் நிதியொதுக்க பேரேடு எண் .1943 ( ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்று) . 

(ஆளுநரின் ஆணைப்படி ) 

இணைப்பு 
அரசாணை (நிலை ) எண் . 36 , வருவாய்த்துறை , நாள் 19. 01. 2016 

அறிவிக்கை 1 


திருவண்ணாமலை வட்டத்தில் வட்டப் பிரிவினைக்கு முன் உள்ள கிராமங்களின் பெயர்கள் குறுவட்டங்கள் வாரியாக பின்வருமாறு : : 
வ . எண் வட்டத்தின் 

குறுவட்டத்தின் வ . எண் வருவாய் வருவாய் கிராமத்தின் பெயர் 
பெயர் பெயர் 

கிராமத்தின் 
எண் . 


1 . 


- 


067 


திருவண்ணாமலை 


திருவண்ணாமலை வட்டம் 1 ) திருவண்ணாமலை 

( வடக்கு ) ( 25 கிராமங்கள் ) 


122 


கீழ்நாத்தூர் 


* 


029 


ஆடையூர் 
வேங்கிக்கால் 


026 


121 


சின்னகாங்கேயனூர் 


நல்லான் பிள்ளை பெற்றாள் 


- 


152 


பள்ளிக்கொண்டாப்பட்டு 


153 


சம்பந்தனூர் 


* 


068 


நொச்சிமலை 


069 


சோகீழ்நாச்சிப்பட்டு 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


35 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வ . எண் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


வருவாய் கிராமத்தின் 

பெயர் 


( 5 ) 
070 


( 6 ) 
வாணியந்தாங்கல் 


120 


மலப்பாம்பாடி 


120 / 1 


பள்ளியம்பட்டு 


047 


சாவல்பூண்டி 


066 


கீழ் அணைக்கரை 


123 


மேலத்திகான் 


032 


அடி அண்ணாமலை 


030 


கோசாலை 


031 


தேவனந்தல் 


033 


அய்யம்பாளையம் 


034 


035 


அத்தியந்தல் 
ஆனாய்பிறந்தான் 
காவேரியாம்பூண்டி 
பண்டிதப்பட்டு 


036 


037 


038 


கனந்தம்பூண்டி 


039 


சமுத்திரம் 


2 . திருவண்ணாமலை 
( தெற்கு ) (24 கிராமங்கள் ) 


046 


நல்லவன்பாளையம் 


126 


அரடாப்பட்டு 


127 


சு பாப்பாம்பாடி 


063 


கீழ்கச்சிராப்பட்டு 


064 


மேல்புத்தியந்தல் 
சு கீழ்நாச்சிப்பட்டு 


065 


124 


தென்மாத்தூர் 


149 


உடையானந்தல் 


040 


மேல்செட்டிப்பட்டு 


031 


மஞ்சம்பூண்டி 


042 


விஸ்வந்தாங்கல் 


045 


அரசுடையாம்பட்டு 


043 


கீழ்செட்டிப்பட்டு 
கொளக்குடி 


125 


143 


சு ஆண்டாப்பட்டு 


146 


நடுப்பட்டு 


36 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . எண் 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் கிராமத்தின் 

பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 
( 5 ) 


(1) 


(2) | 


( 6 ) 


147 


கண்ணப்பந்தல் 


148 


அழகானந்தல் 
பவித்திரம் 


141 


142 


அப்புப்பட்டு 


044 


மெய்யூர் 


049 


நாச்சானந்தல் 
மேல்கச்சிராப்பட்டு 


048 


061 


3 . தச்சம்பட்டு 
( 20 கிராமங்கள்) 


தலையாம்பள்ளம் 


053 


சக்கரைதாமடை 


052 


நரியாப்பட்டு 


051 


பறையம்பட்டு 


055 


பழையனூர் 


058 


கல்லொட்டு 


054 


அத்திப்பாடி 
கண்டியாங்குப்பம் 


056 


057 


வேளையாம்பாக்கம் 


129 


தச்சம்பட்டு 


060 


அல்லிகொண்டாப்பட்டு 


059 


நவம்பட்டு 


128 


பெரியகல்லப்பாடி 


132 


பெருமணம் 
தேவனூர் 


134 


ஆருத்ராப்பட்டு 


133 


பனையூர் 


062 


காட்டாம்பூண்டி 


050 


பாவுப்பட்டு 
சின்னகல்லப்பாடி 


130 


189 


தண்டரை 


4 . வெறையூர் 
( 20 கிராமங்கள் ) 


190 


இசுக்கழிகாட்டேரி 
கீழ்கரிப்பூர் 


187 


203 


கல்லணை 


202 


வெண்ணியந்தல் 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


- 37 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வ . எண் 


வ . எண் 

(1) 


வருவாய் கிராமத்தின் 

பெயர் 


வட்டத்தின் 

(2) 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


( 5 ) 


( 6 ) 


206 


நாரையூர் 


198 


மதுராம்பட்டு 
அண்டம்பள்ளம் 


108 


199 


ஆனானந்தல் 
வெறையூர் 


137 


192 


திருவானைமுகம் 
திருக்காலூர் வாளவெட்டி 


138 


139 


திருவரங்கம் வாளவெட்டி 


140 


சு நல்லூர் 
விருதுவிளங்கினான் 


or 


195 


197 


காடகமான் 


oc 


196 


பொரிக்கல் 


197 


சு வாளாவெட்டி 


135 


கல்லேரி 


137 /1 


சு நாயர்பட்டு 


002 


மேப்பத்துறை 


5 . நாயுடுமங்கலம் 
( 22 கிராமங்கள் ) 


001 


005 


கீழாத்தூர் 
நார்த்தாம்பூண்டி 
நெல்லிமேடு 
சி . ஆண்டாப்பட்டு 


006 


008 


010 


பெரியகிளாம்பாடி 


003 


சிறுகிளாம்பாடி 


004 


முத்தரசம்பூண்டி 


087 


கார்கோணம் 


086 


கமலப்புத்தூர் 


007 


வடபுழுதியூர் 


101. 


013 


மருத்துவாம்பாடி 


102 . 


080 


அகரம்சிப்பந்தி 


103 . 


081 


நாயுடுமங்கலம் 


104. 


084 


பொற்குணம் 


105 . 


085 


வெளுக்கனந்தல் 


106 . 


082 


சாலையனூர் 


38 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . எண் 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் கிராமத்தின் 

பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 
( 5) 
083 


( 3 ) 


( 4 ) 


( 6 ) 
மல்லப்பநாய்க்கன்பாளையம் 


107 . 


108 . 


009 


தேவனாம்பட்டு 


109 . 


011 


110 . 


012 


உதிரம்பூண்டி 
காட்டுப்புத்தூர் 
கோவூர் 
துரிஞ்சாபுரம் 


088 


021 


6 . துரிஞ்சாபுரம் 
( 20 கிராமங்கள் ) 


113 . 


019 


மல்லவாடி 


114. 


018 


ஊசாம்பாடி 


115 . 


020 


சொரந்தை 


116 . 


075 


களஸ்தம்பாடி 


117 . 


024 


சடையனோடை 


118 . 


074 


சானானந்தல் 


119 . 


023 


120 . 


027 


முனியந்தல் 
இனாம் காரியந்தல் 
வெங்காயவேலூர் 


026 


122 . 


078 


சொரகொளத்தூர் 


123 . 


079 


வடகருங்காலிப்பாடி 


124 . 


103 


மாதலம்பாடி 


125 . 


076 


வடகரும்பலூர் 


126 . 


077 


கூத்தலவாடி 
கருந்துவாம்பாடி 


127. 


014 


128 . 


015 


கொளக்கரவாடி 


129 . 


016 


பிச்சனந்தல் 


130 . 


017 


சீலப்பந்தல் 
இனாம் வெளுக்கனந்தல் 


131 . 


022 


7 . மங்க லம் 
(18 கிராமங்கள் ) 


132 . 


100 


கொத்தந்தவாடி 


093 


133 . 
134 . 


092 


எரும்பூண்டி 
வேடந்தவாடி 
வைர பெரியாங்குப்பம் 
பூதமங்கலம் 


135 . 


091 


136 . 


090 


137 . 


116 


வள்ளிவகை 


138 . 


தெள்ளானந்தல 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


39 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


வருவாய் கிராமத்தின் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வ . எண் 


வருவாய் 
கிராமத்தின் 

எண் . 


பெயர் 


(1) 


(2) 


( 4 ) 


( 5 ) 


( 6 ) 


139 . 


118 


குன்னியந்தல் 


140 . 


025 


துர்கைநம்மியந்தல 
கிளியாப்பட்டு 


141 . 


071 


142 . 


072 


வட ஆண்டாப்பட்டு 


143. 


089 


ஆர்ப்பாக்கம் 


144 . 


104 


நூக்காம்பாடி 


145 . 


வி . நம்மியந்தல் 


146 . 


ராந்தம் 


147 . 


101 


மங்கலம் 


148 . 


102 


பாலானந்தல் 


149 . 


073 


குண்ணுமுறிஞ்சி 
கொளத்தூர் 


150 . 


169 


8 . கீழ்பென்னாத்தூர் 
( 21 கிராமங்கள் ) 


151 . 


181 


ஏர்ப்பாக்கம் 


152 
. 


094 


மேக்களூர் 


153 . 


097 


கத்தாழம்பட்டு 


154 . 


108 


நாரியமங்கலம் 


155 . 


109 


கழிக்குளம் 


156 . 


110 


கார்ணாம்பூண்டி 


157 . 


096 


கீக்களுர் 


158 . 


095 


செவரப்பூண்டி 


159 . 


098 


கல்பூண்டி 


160 . 


162 


கீழ்பென்னாத்தூர் 


161. 


099 


வழுதலங்குணம் 


162 . 


107 


கனபாபுரம் 


163. 


165 


ஆண்டாளுர் 


164. 


166 


மானாவரம் 


165 . 


167 


கரிக்கிலாம்பாடி 


166 . 


168 


கணியாம்பூண்டி 


167. 


161 


சிறுநாத்தூர் 


168 . 


163 


குன்னங்குப்பம் 


169 . 


164 


ராயம்பேட்டை 


170. 


170 


வேடநத்தம் 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


வ . எண் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


வருவாய் கிராமத்தின் 

பெயர் 


( 5 ) 


( 6 ) 


171 
. 


160 


9 . சோமாசிப்பாடி 
( 25 கிராமங்கள் ) 


சோமாசிப்பாடி 


172 . 


115 


சோ . நம்மியந்தல் 


173. 


கானலாபாடி 


174 . 


ஐங்குணம் 


175 . 


வட்டராபுத்தூர் 


176 . 


ஊதப்பூண்டி 


177. 


நெய்குப்பம் 


178 . 


178 


179 . 


179 


கோணலூர் 
நாடழகானந்தல் 
கீரனூர் 


180 . 


150 


181. 


அரும்பாக்கம் 


182 . 


174 


கலிங்கலேரி 


183 . 


சொர்ப்பனந்தல் 


184 . 


செல்லங்குப்பம் 


185 . 


145 


செய்யாலேரி 


186 . 


176 


வேளானந்தல் 


187 . 


188 


நா . கெங்கம்பட்டு 


188 . 


156 


காட்டு வேளானந்தல் 


189 . 


157 


கலித்தேரி 
பொலக்குணம் 


190 . 


191. 


154 


குமரக்குடி 


192 . 


155 


ஆராஞ்சி 


193 . 


158 


கடம்பை 


194 . 


159 


சிறுகொத்தான் 


195 . 


காட்டுமலையனூர் 


196 . 


10 . வேட்டவலம் 
(17 கிராமங்கள் ) 


119 


அணுக்குமலை 


197 . 


210 


பொன்ன மேடு 


198 . 


209 


சொரத்தூர் 


199 . 


207 


கல்லாயி 


200 . 


182 


கூடலூர் 


201 . 


208 


வைப்பூர் 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


41 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வ . எண் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


வருவாய் கிராமத்தின் 

பெயர் 


( 5 ) 


( 6 ) 


202 . 


191 


அகரம் 


203 . 


201 


பன்னியூர் 


204 . 


200 


ஆங்குணம் 


205 . 


136 


வேட்டவலம் 


206 . 


205 


ஓலைப்பாடி 


207 . 


206 


ஆவூர் 
நெய்வானத்தம் 


208 . 


183 


209. 


180 


சாணிப்பூண்டி 


210 . 


184 


வயலூர் 


211 .. 


185 


ராஜந்தாங்கல் 
இலுப்பந்தாங்கல் 


212 . 


186 


அறிவிக்கை - 2 


திருவண்ணாமலை வட்டத்தில் வட்டப் பிரிவினைக்கு பின் உள்ள கிராமங்களின் பெயர்கள் குறுவட்டங்கள் வாரியாக பின்வருமாறு :: 


வ . எண் 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 

எண் 


067 


திருவண்ணாமலை கிராமம் 


திருவண்ணாமலை வட்டம் 1 . திருவண்ணாமலை 

( வடக்கு ) 
( 25 கிராமங்கள் ) 


122 


கீழ்நாத்தூர் 


029 


ஆடையூர் 
வேங்கிக்கால் 


026 


சின்னகாங்கேயனூர் 
நல்லான்பிள்ளை பெற்றாள் 
பள்ளிக்கொண்டாப்பட்டு 


153 


068 


069 


சம்பந்தனூர் 
நொச்சிமலை 
சோகீழ்நாச்சிப்பட்டு 
வாணியந்தாங்கல் 
மலப்பாம்பாடி 
பள்ளியம்பட்டு 


070 


120 


120 /1 


047 


066 


சாவல்பூண்டி 
கீழ் அணைக்கரை 
மேலத்திகான் 


123 


032 


அடி அண்ணாமலை 


42 


42 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . எண் 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


வருவாய் கிராமத்தின் 

பெயர் 


( 5 ) 


( 6 ) 


030 


கோசாலை 


031 


தேவனந்தல் 


20 


033 


அய்யம்பாளையம் 


034 


அத்தியந்தல் 


035 


036 


ஆனாய்பிறந்தான் 
காவேரியாம்பூண்டி 
பண்டிதப்பட்டு 


037 


038 


கனந்தம்பூண்டி 


039 


சமுத்திரம் 


2 . திருவண்ணாமலை 
( தெற்கு ) (24 கிராமங்கள் ) 


046 


நல்லவன்பாளையம் 


126 


அரடாப்பட்டு 


127 


சு பாப்பாம்பாடி 


063 


கீழ்கச்சிராப்பட்டு 


064 


மேல்புத்தியந்தல் 


065 


சு கீழ்நாச்சிப்பட்டு 


124 


தென்மாத்தூர் 


149 


உடையானந்தல் 


040 


மேல்செட்டிப்பட்டு 


031 


042 


045 


மஞ்சம்பூண்டி 
விஸ்வந்தாங்கல் 
அரசுடையாம்பட்டு 
கீழ்செட்டிப்பட்டு 
கொளக்குடி 


043 


125 


143 


சு ஆண்டாப்பட்டு 


146 


147 


நடுப்பட்டு 
கண்ணப்பந்தல் 
அழகானந்தல் 


141 


பவித்திரம் 


142 


044 


அப்புபட்டு 
மெய்யூர் 
நாச்சானந்தல் 


049 


048 


மேல்கச்சிராப்பட்டு 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


43 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வ . எண் 


வ . எண் 

(1) 


வருவாய் கிராமத்தின் 

பெயர் 


வட்டத்தின் 

(2) 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


( 3 ) 


( 6 ) 


( 5 ) 
061 


3 . தச்சம்பட்டு 
( 21 கிராமங்கள்) 


தலையாம்பள்ளம் 


053 


சக்கரைதாமடை 


052 


நரியாப்பட்டு 


051 


பறையம்பட்டு 


055 


பழையனூர் 


058 


கல்லொட்டு 


054 


அத்திப்பாடி 


056 


கண்டியாங்குப்பம் 


057 


வேளையாம்பாக்கம் 


129 


தச்சம்பட்டு 


060 


அல்லிகொண்டாப்பட்டு 


059 


நவம்பட்டு 


128 


பெரியகல்லப்பாடி 


பெருமணம் 


தேவனூர் 


134 


ஆருத்ராப்பட்டு 


133 


பனையூர் 


062 


காட்டாம்பூண்டி 


050 


பாவுப்பட்டு 


130 


சின்னகல்லப்பாடி 


வெறையூர் 


4 . வெறையூர் 
(11 கிராமங்கள் ) 


திருவானைமுகம் 


138 


திருக்காலூர் வாளவெட்டி 


139 


திருவரங்கம் வாளவெட்டி 


140 


சு நல்லூர் 


195 


விருதுவிளங்கினான் 


197 


காடகமான் 


196 


பொரிக்கல் 


197 


சு வாளாவெட்டி 


135 


கல்லேரி 


137 / 1 


சு நாயர்பட்டு 


14 


| 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec. 1 


வ . எண் 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


1 வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


வருவாய் கிராமத்தின் 

பெயர் 


( 3 ) 


( 5 ) 


( 6 ) 


002 


5 . நாயுடுமங்கலம் 
( 22 கிராமங்கள் ) 


மேப்பத்துறை 


001 


கீழாத்தூர் 


005 


006 


நார்த்தாம்பூண்டி 
நெல்லிமேடு 
சி . ஆண்டாப்பட்டு 


008 


010 


பெரியகிளாம்பாடி 


003 


சிறுகிளாம்பாடி 


004 


முத்தரசம்பூண்டி 


087 


கார்கோணம் 


086 


கமலப்புத்தூர் 


007 


013 


வடபுழுதியூர் 
மருத்துவாம்பாடி 
அகரம்சிப்பந்தி 


080 


081 


நாயுடுமங்கலம் 


084 


பொற்குணம் 


085 


வெளுக்கனந்தல் 


082 


சாலையனூர் 


083 


009 


மல்லப்பநாய்க்கன்பாளையம் 
தேவனாம்பட்டு 
உதிரம்பூண்டி 


100 


011 


101 


012 


காட்டுப்புத்தூர் 


102 


088 


கோவூர் 


103 


021 


6 . துரிஞ்சாபுரம் 
( 20 கிராமங்கள் ) 


துரிஞ்சாபுரம் 


104 


019 


மல்லவாடி 


105 


018 


ஊசாம்பாடி 


106 


020 


சொரந்தை 


107 


075 


களஸ்தம்பாடி 


108 


024 


சடையனோடை 


109 


074 


சானானந்தல் 


023 


முனியந்தல் 


027 


இனாம்காரியந்தல் 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


45 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வ . எண் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


வருவாய் கிராமத்தின் 

பெயர் 


(1) 


(2) 


( 5 ) 


( 6 ) 


026 


வெங்காயவேலூர் 


078 


சொரகொளத்தூர் 


079 


வடகருங்காலிப்பாடி 


103 


மாதலம்பாடி 


076 


வடகரும்பலூர் 


077 


கூத்தலவாடி 


014 


015 


கருந்துவாம்பாடி 
கொளக்கரவாடி 
பிச்சனந்தல் 


016 


017 


சீலப்பந்தல் 


022 


இனாம் வெளுக்கனந்தல் 


116 


வள்ளிவாகை 


7 . மங்கலம் 
(13 கிராமங்கள்) 


117 


தெள்ளானந்தல 


118 


குன்னியந்தல் 


025 


துர்கைநம்மியந்தல் 


071 


கிளியாப்பட்டு 


072 


வட ஆண்டாப்பட்டு 
ஆர்ப்பாக்கம் 


089 


104 


நூக்காம்பாடி 
வி . நம்மியந்தல் 


113 


105 


ராந்தம் 


101 


மங்கலம் 


102 


பாலானந்தல் 


135 


073 


குண்ணுமுறிஞ்சி 


அறிவிக்கை - 3 


தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள திருவண்ணாமலை வட்டத்தை பிரித்து 
2016 ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 19 - ஆம் நாளிலிருந்து கீழ்பென்னாத்தூரை தலைமையிடமாகக் கொண்டு வட்டமொன்று கீழ்க்காணும் 
அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள கிராமங்களை தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 
வ . எண் வட்டத்தின் 

குறுவட்டத்தின் வ . எண் வருவாய் 

வருவாய் கிராமத்தின் 
பெயர் இதுபார் 

கிராமத்தின் 

பெயர் 
எண் . 

( 5 ) 
1 . கீழ்பென்னாத்தூர் 1 . கீழ்பென்னாத்தூர் 

1 169 கொளத்தூர் 
( 26 கிராமங்கள் ) 

2 181 ஏர்ப்பாக்கம் 


( 2 ) 


( 3 ) 


( 6 ) 


8 


46 - 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


வ . எண் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


வருவாய் கிராமத்தின் 

பெயர் 


(4 ) 


(5) 


094 


மேக்களுர் 


097 


கத்தாழம்பட்டு 


நாரியமங்கலம் 


கழிக்குளம் 
கார்ணாம்பூண்டி 


096 


கீக்களுர் 


095 


செவரப்பூண்டி 


098 


கல்பூண்டி 


162 


கீழ்பென்னாத்தூர் 
வழுதலங்குணம் 


099 


107 


கனபாபுரம் 


165 


ஆண்டாளுர் 
மானாவரம் 


166 


167 


கரிக்கிலாம்பாடி 


168 


கணியாம்பூண்டி 


161 


சிறுநாத்தூர் 
குன்னங்குப்பம் 


ராயம்பேட்டை 


100 


வேடநத்தம் 
கொத்தந்தவாடி 
எரும்பூண்டி 


093 


092 


வேடந்தவாடி 


091 


வைர பெரியாங்குப்பம் 


090 


பூதமங்கலம் 


119 


2 . வேட்டவலம் 
( 26 கிராமங்கள் ) 


அணுக்குமலை 


210 


பொன்னமேடு 


209 


சொரத்தூர் 


207 


கல்லாயி 


182 


கூடலூர் 
வைப்பூர் 


208 


191 


அகரம் 


201 


பன்னியூர் 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


வ . எண் 


வ . 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


வருவாய் கிராமத்தின் 

பெயர் 


( 6 ) 


( 5 ) 
200 


ஆங்குணம் 


36 


136 | 


வேட்டவலம் 


205 


ஓலைப்பாடி 


206 


ஆவூர் 


183 


நெய்வானத்தம் 
சாணிப்பூண்டி 


180 


184 


வயலூர் 


185 


ராஜந்தாங்கல் 


186 


189 


இலுப்பந்தாங்கல் 
தண்டரை 
இசுக்கழிகாட்டேரி 


190 


187 


கீழ்கரிப்பூர் 


203 


கல்லணை 


202 


வெண்ணியந்தல் 


206 


நாரையூர் 


198 


மதுராம்பட்டு 


108 


அண்டம்பள்ளம் 


199 


ஆனானந்தல் 
சோமாசிப்பாடி 


160 


3 . சோமாசிப்பாடி 
( 25 கிராமங்கள் ) 


115 


சோ . நம்மியந்தல் 


106 


கானலாபாடி 


ஐங்குணம் 


வட்ராபுத்தூர் 


ஊதப்பூண்டி 


177 


நெய்குப்பம் 


178 


கோணலூர் 


179 


நாடழகானந்தல் 


150 


கீரனூர் 


175 


அரும்பாக்கம் 


174 


கலிங்கலேரி 


173 


சொர்ப்பனந்தல் 


144 


செல்லங்குப்பம் 


48 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . எண் 


வ . எண் 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


வருவாய் கிராமத்தின் 

பெயர் 


13 
) 


( 5 ) 


( 6 ) 


145 


செய்யாலேரி 


176 


வேளானந்தல் 


188 


நா .கெங்கம்பட்டு 


156 


காட்டு வேளானந்தல் 


157 


கலித்தேரி 
பொலக்குணம் 


172 


154 


குமரக்குடி 


155 


ஆராஞ்சி 


158 


கடம்பை 


159 


சிறுகொத்தான் 


171 


காட்டுமலையனூர் 


திருவண்ணாமலை வட்டத்தில் உள்ளடங்கும் மேற்கண்ட கிராமங்கள் மீது திருவண்ணாமலை வட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் 
2016 ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 19 - ஆம் நாளிலிருந்து கீழ்பென்னாத்தூர் வட்டாட்சியரால் கையாளப்படும் . 


இரா . வெங்கடேசன் , 
அரசு செயலாளர் . 


தலைமைச் செயலகம் , 2016 பிப்ரவரி 10 . 
No . II (1 ) REV/ 4/ 2016 . 
[ ஆட்சி எல்லை - திருநெல்வேலி மாவட்டம் - திருநெல்வேலி வட்டத்தைப் பிரித்து மானூரை தலைமையிடமாக கொண்டு 

புதிய வட்டம் உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது .) 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது . -- 

[ அரசாணை (நிலை ) எண் 37 , வருவாய் ( வ . நி . 1( 1) த் துறை, 19 ஜனவரி 2016 .) 
படிக்கவும் : 


1 . அரசாணை (நிலை ) எண் 279 , வருவாய்த் துறை , நாள் 9- 6 - 2003 . 
2 . அரசாணை (2டி ) எண் 176 , வருவாய்த் துறை , நாள் 15 - 6 - 2012 
3 . மாவட்ட ஆட்சித்தலைவர் , திருநெல்வேலி ந.க . எண் . ஆ2/ 40061/2011 நாள் 28 - 08- .2013 . 
4 . கூடுதல் தலைமைச் செயலர் வருவாய் நிருவாக ஆணையரின் கடித எண் ந .க .பணி 6(4)/ 24118 /2013 , 

நாள் 16 - 07 - 2014 
ஆணை எண் 37 , வருவாய் ( வ . நி .11) த் துறை, 19 ஜனவரி 2016 . 


திருநெல்வேலி மாவட்டத்திலுள்ள, திருநெல்வேலி வட்டத்தைப் பிரித்து மானூரில் ஒரு புதிய வட்டம் உருவாக்கப்படும் என்று 
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் , 31 - 08 - 2015 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 110 - இன் கீழ் அறிவிப்பினை 
வெளியிட்டுள்ளார்கள் . 


2 . மேற்கண்ட அறிவிப்பிற்கிணங்க , திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் தனதறிக்கையில் , திருநெல்வேலி வட்டத்தில் உள்ள 
மானூர், கங்கைகொண்டான் மற்றும் தாழையூத்து ஆகிய குறுவட்டங்களில் உள்ள 30 கிராமங்களை இணைத்து மானூரை தலைமையிடமாகக் 
கொண்டு புதிய வட்டம் பிரிக்கலாம் என தெரிவித்துள்ளார் . 


3 . திருநெல்வேலி மாவட்டம் , திருநெல்வேலி வட்டத்தை பிரித்து மானூர் என்ற புதிய வட்டம் உருவாக்குவது தொடர்பாக திருநெல்வேலி 
மாவட்ட ஆட்சியர் கீழ்க்கண்டவாறு விவரங்களை தெரிவித்துள்ளார் : 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


49 


கோரிக்கையின்படி 


வ . 
எண் 


ஆட்சி எல்லை 
விளக்கங்கள் 


தற்போது உள்ள 

வட்டம் 


எஞ்சிய 


உத்தேச மானூர் 

வட்டம் 


வட்டம் 


அரசாணை எண் . 279 , 

வருவாய்த்துறை, 
நாள் 9 - 6 - 2003 - ன் 
படி குறித்த நிலை 

( 6 ) 


திருநெல்வேலி 


மானூர் 


திருநெல்வேலி 


1 தலைமையிடம் 
2 பரப்பளவு ( சதுர கி . மீ ) 


947. 75 ச . கி . மீ 


265 .71 ச . கி . மீ 


682 .04 ச . கி . மீ 


குறைந்தளவு 250 
ச . கி . மீ . முதல் 
அதிகளவு 
2000 ச. கி . மீ . 


3 மக்கள்தொகை 


379213 


102620 


276593 


குறைந்தளவு 
1, 00 , 000 முதல் 
அதிகளவு 5,50 ,000 


4 


வருவி 


திருநெல்வேலி 


திருநெல்வேலி 


திருநெல்வேலி 


வருவாய் 
கோட்டத்தின் பெயர் 
வருவாய் 
வட்டத்தின் பெயர் 


திருநெல்வேலி 


மானூர் 


திருநெல்வேலி 


சட்டமன்ற 
தொகுதியின் பெயர் 


திருநெல்வேலி 


திருநெல்வேலி 


திருநெல்வேலி 


திருநெல்வேலி 


திருநெல்வேலி 


பாராளுமன்ற 
தொகுதி பெயர் 


திருநெல்வேலி 


9 


நகராட்சிகளின் 
எண்ணிக்கை 
( பெயருடன் ) 
ஊராட்சி 
ஒன்றியங்களின் 
எண்ணிக்கை 
( பெயருடன் ) 


மானூர் 
பாளையங்கோட்டை 


மானூர் 


பாளையங்கோட்டை 


இரண்டு அல்லது 
3 ஊராட்சி 
ஒன்றியங்களை 
உள்ளடக்கியதாக 
இருக்கவேண்டும் 


நாரணம்மாள்புரம் 
சங்கர் நகர் 


நாரணம்மாள்புரம் 
சங்கர் நகர் 


10 பேரூராட்சிகளின் 

எண்ணிக்கை 
11 உள் வட்டங்களின் 

எண்ணிக்கை 


குறைந்த அளவு 30 
கிராமங்கள் 


13 


வருவாய் 
கிராமங்களின் 
எண்ணிக்கை 
கிராம் 
பஞ்சாயத்துகள் 
எண்ணிக்கை 
தலைமையிடத்தில் 
இருந்து வெகு 
தொலைவில் 
இருக்கும் 
கிராமங்கள் 


14 


உக்கிரன்கோட்டை 
அழகியபாண்டியபுரம் 
பிராஞ்சேரி 


உக்கிரன்கோட்டை 
( 13 கி . மீ ) 


முதவக்குறிச்சி 
ரஸ்தாபிராஞ்சேரி 


4 . கூடுதல் தலைமைச் செயலர் / வருவாய் நிருவாக ஆணையர் , அரசாணை எண் . 279 , வருவாய்த் துறை , நாள் 9.6.2003 - ல் 
நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோல்கள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்றும் , திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித் தலைவரின் பரிந்துரையை 
ஏற்று , திருநெல்வேலி வட்டத்தினைப் பிரித்து புதிய மானூர் வட்டம் உருவாக்க பரிந்துரை செய்துள்ளார் . மேலும் , புதியதாக உருவாக்கப்படவுள்ள 
மானூர் வட்டத்திற்கு மொத்தம் 49 பணியிடங்களும் இதில் 22 பணியிடங்கள் மறுபரவலமர்த்தல் மூலமும் 27 பணியிடங்கள் புதிதாக 
உருவாக்க ஒப்பளிப்பு வழங்கவும் , ஒரு வருடத்திற்கு ஏற்படும் தொடரும் செலவினம் ரூ . 59, 02 ,500 / - மற்றும் தொடரா செலவினமாக 
ரூ .19 ,13 , 000/ - நிதி ஒப்பளிப்பு வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் . 

5 . கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரின் பரிந்துரைகளை 
அரசு நன்கு ஆய்வு செய்து கீழ்க்கண்டவாறு ஆணையிடுகிறது : 


50 - 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


( i) திருநெல்வேலி மாவட்டம் , திருநெல்வேலி வட்டத்தினைப் பிரித்து புதிய மானூர் வட்டம் உருவாக்கப்படுகிறது . 


(ii ) புதியதாக உருவாக்கப்படவுள்ள மானூர் வட்டத்திற்கு மொத்தம் 42 பணியிடங்களும் இதில் 27 பணியிடங்கள் 
மறுபரவலமர்த்தல் மூலமும் 15 பணியிடங்கள் புதியதாக உருவாக்கப்படுகிறது . அவற்றின் விவரம் பின்வருமாறு : 


வ.எண் 


பணியிடத்தின் பெயர் 


நிரந்தரம்/தற்காலிகம் 


திருநெல்வேலிவட்டத்தில் தற்போதுள்ளபணியிடங்கள் 


திருநெல்வேலிவட்டத்தில் நிறுத்திவைக்கவேண்டிய பணியிடங்கள் 


மானூர்வட்டத்திற்கு மாற்றம்செய்யவேண்டிய பணியிடங்கள் 


மானூர்வட்டத்திற்கு புதியதாகதோற்றுவிக்க வேண்டியபணியிடங்கள் 


புதியமானூர் வட்டத்திற்குஅனுமதிக்க வேண்டியபணியிடங்கள் 


(81(6 + 7) 


அ . பொதுப்பிரிவு : 
வட்டாட்சியர் 


- 


நிரந்தரம் 


நிரந்தரம் 


-- 


II 


- 


-- 


தலைமையிடத்து 
துணை வட்டாட்சியர் 


N 


--- 


. 


மண்டல துணை 
வட்டாட்சியர் 


நிரந்தரம் தற்காலிகம் 


2 


- 


I 


- 


O 


- 


- 


உதவியாளர் 
மிகை பணியிடம் - 7 


நிரந்தரம் / 
தற்காலிகம் 


I 


( 8 + 1 ) 


1 


- 


- 


வருவாய் ஆய்வாளர் 
இளநிலை உதவியாளர் 
மிகை பணியிடம் - 1 


நிரந்தரம் 
நிரந்தரம் 


0 


MN 


IIIII 


--- 


--- 


-- 


தட்டச்சர் 

நிரந்தரம் 
பதிவறை எழுத்தர் நிரந்தரம் தற்காலிகம் (1+1) 
அலுவலக உதவியாளர் நிரந்தரம் 
மிகை பணியிடம் - 2 
ஈப்பு ஓட்டுனர் 

நிரந்தரம் 
இரவுக் காவலர் 

நிரந்தரம் 
மசால்சி 

நிரந்தரம் 

மொத்தம் 
உதவியாளர் பணியிடம் - 7 மிகை பணியிடங்கள் உள்ளன . இதில் தேர்தல் , வட்ட வழங்கல் , சிறப்பு திட்ட அமலாக்கப் பிரிவுகளுக்கு 
தலா 1 பணியிடம் வீதம் மாற்றம் செய்ய வேண்டும் . மீதமுள்ள 4 மிகைப் பணியிடங்களை தேவைப்படும் இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் . 
இளநிலை உதவியாளர் - 1 மிகை பணியிடம் . அதனை வட்ட வழங்கல் பிரிவிற்கு மாற்றம் செய்ய வேண்டும் . 
அலுவலக உதவியாளர் - 2 மிகை பணியிடங்கள் உள்ளன . இதில் சமூக பாதுகாப்பு திட்டம் மற்றும் வட்ட வழங்கல் பிரிகளுக்கு தலா 1 
பணியிடம் வீதம் மாற்றம் செய்ய வேண்டும் . 


க--- 


*III 


--- 


ஆ . சமூக பாதுகாப்புத் திட்டம் 

வட்டாட்சியர் 


1 


உதவியாளர் 
தட்டச்சர் 


தற்காலிகம் 
தற்காலிகம் 
தற்காலிகம் 
தற்காலிகம் 


1 
2 
1 


1 
1 
1 


- 
1 
- 


1 


அலுவலக உதவியாளர் 


1 ( பொதுப் 
பிரிவிலிருந்து ) 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


51 


ஈப்பு ஓட்டுநர் 
பதிவறை எழுத்தர் 


தற்காலிகம் 
தற்காலிகம் 


6 


மொத்தம் 


இ . தேர்தல் பிரிவு 


துணை வட்டாட்சியர் 


தற்காலிகம் 


1 


1 


- 


2 


உதவியாளர் 


நிரந்தரம் 


1 


1 


1 (பொதுப் 
பிரிவிலிருந்து ) 


மொத்தம் 


ஈ . வட்ட வழங்கல் பிரிவு 

வட்ட வழங்கல் அலுவலர் தற்காலிகம் 
(துணை வட்டாட்சியர் நிலை ) 


1 1 ( பொது பிரிவிலிருந்து ) - 
1 1 (பொது பிரிவிலிருந்து ) - 


உதவியாளர் 

தற்காலிகம் 
இளநிலை உதவியாளர் தற்காலிகம் 
தனி வருவாய் ஆய்வாளர் தற்காலிகம் 
(இளநிலை உதவியாளர் 
நிலையில் ) மிகை 
பணியிடம் - 1 ) 


அலுவலக உதவியாளர் 


தற்காலிகம் 


1 


1 1 (பொது பிரிவிலிருந்து ) - 


மொத்தம் 


வருவாய் ஆய்வாளர் (இளநிலை உதவியாளர் நிலையில் ) - 1 மிகை பணியிடம் உள்ளது . அதை தேவைப்படும் இடத்திற்கு மாற்றம் செய்ய 
வேண்டும் . 


உ .சிறப்பு அமலாக்கப் பிரிவு (F . M . G ) 


துணை வட்டாட்சியர் 


தற்காலிகம் 


1 


1 


- 


1 


2 


வருவாய் உதவியாளர் 


( பொது பிரிவிலிருந்து ) 


3 


| 


கணினி இயக்குபவர் 
(Consolidated Pay) 


மொத்தம் 221 2 


மொத்தம் 


1 


1 


- 


நில அளவைத் துறை 
1 வட்ட துணை ஆய்வாளர் 

வட்ட சார் ஆய்வாளர் 
குறுவட்ட நில அளவர் 


நிரந்தரம் 
நிரந்தரம் 
நிரந்தரம் 2 
நிரந்தரம் 


1 


1 
- 


முதுநிலை அளவர் 


நிரந்தரம் 


புல உதவியாளர் 


நிரந்தரம் 


மொத்தம் 


12 


7 


5 


2 


52 _ 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


1 


சுருக்கம் 


எண் 


பிரிவின் பெயர் 


வ.எண் 


திருநெல்வேலிவட்டத்தில் 
தற்போதுள்ள பணியிடங்கள் 


திருநெல்வேலிவட்டத்தில் 
நிறுத்திவைக்கவேண்டிய 

பணியிடங்கள் 


வட்டத்திற்கு ருமாற்றம்செய்யவேண்டியமானூர் பணியிடங்கள் 


மானூர்வட்டத்திற்கு 

வேண்டியபணியிடங்கள் 
சுNN-----புதியதாகதோற்றுவிக்க 


மானூர்வட்டத்திற்கு 1Noஅனுமதிக்கவேண்டிய 

பணியிடங்கள் 


5NNN Nக 


0--N- 


B- 


பொதுப்பிரிவு 
தேர்தல் பிரிவு 
சமூக பாதுகாப்பு திட்டம் 
வட்ட வழங்கல் பிரிவு 
சிறப்பு திட்ட அமலாக்கம் 
நில அளவை பிரிவு 

மொத்தம் 
மிகைப் பணியிடம் 

உதவியாளர் 
தனி வருவாய் ஆய்வாளர் (இளநிலை உதவியாளர் நிலையில் ) 
வட்ட வழங்கல் பிரிவு 

மொத்தம் 
( iii ) தற்போதுள்ள திருநெல்வேலி வட்டத்திற்கு 41 பணியிடங்கள் மட்டும் மேலே விவரித்துள்ளவாறு தொடர அனுமதிக்கப்படுகிறது . மிகை 
பணியிடமாக கண்டறியப்பட்டுள்ள 5 பணியிடம் தேவையான இடத்திற்கு புதிய வட்டம் துவங்கப்பட்டவுடன் மாற்றப்பட வேண்டும் . அவ்வாறு 
இல்லையெனில் அப்பணியிடம் காலியாக வைக்கப்படவேண்டும் . 


-- 


( iv ) மறுபரவலமர்த்தல் மூலம் மானூர் வட்டத்திற்கு மாற்றப்பட வேண்டிய பணியிடங்கள் தளவாடங்களுடன் மானூர் வட்டத்திற்கு 
மாற்றப்படவேண்டும் . 


( v ) மசால்சி மற்றும் இரவுக்காவலர் பணியிடங்களை அரசாணை (நிலை) எண் . 49 , ப (ம )நிசீ துறை, நாள் 14.5 . 2002 - ன்படி வெளிமுகமை 
மூலம் நிரப்பப்பட வேண்டும் . 


( vi ) ஓட்டுநர் பணியிடம் , அரசு கடித (நிலை ) எண் .121/ P /2006 - 1 , ப ( ம ) நிசீ துறை , நாள் 10. 8 . 2006 மற்றும் அரசாணை (நிலை ) 
எண் . 255 , ப ( ம ) நிசீ துறை , நாள் 06 . 12 .2007 - ன்படி டெக்ஸ்கோ நிறுவனத்தின் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட வேண்டும் . 


(vii ) மற்ற அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்படும்போது உரிய விதிகள் மற்றும் அறிவுரைகள் பின்பற்றப்பட வேண்டும் . 
(viii) புதியதாக உருவாக்கப்படும் மானூர் வட்டத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஏற்படும் தொடரும் மற்றும் தொடரா செலவினங்களுக்கு 
நிதி ஒப்பளிப்பு வழங்கப்படுகிறது . 
தொடரும் செலவினங்கள் : 


வ . எண் . 


விவரம் 

ரூ . 

( 3) 
பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகள் தோராயமாக (ஆண்டொன்றுக்கு ) 

60 , 97 ,752 
வாடகை 

பொதுப்பணித்துறை 
பரிந்துரையின் பேரில் 

நிர்ணயிக்கலாம் 
மின்சாரக் கட்டணம் 

1 ,20 , 000 
எரிபொருள் ( டீசல் ) 

1 , 92 , 000 
தொலைபேசி கட்டணம் 

25 ,500 
மொத்தம் 

64 , 35 , 252 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


தொடராச் செலவினங்கள் : 


வ . எண் . 


விவரம் 


எண்ணிக்கை 


ரூ 


E 


( 2 ) 


( 4 ) 


- 


ஈப்பு 


11,12 , 000 


1, 80 , 000 


60,000 


50 , 000 


10 ,000 


கணினி 
பிரிண்டர் ( அச்சுபதிப்பு ) இயந்திரம் 
ஜெராக்ஸ் (நகல் ) இயந்திரம் 
பேக்ஸ் ( தொலையச்சு ) 
தளவாடங்கள் 
தீயணைப்பான் 
தொலைபேசி இணைப்பு 
குளிர்சாதனம் 
மொத்தம் 


3 , 00 ,000 


N 


10 , 000 


6 ,000 


25 , 000 


17,53 ,000 


6 . மேலே பத்தி 5 ( viii )- இல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கள் பின்வரும் கணக்குத் தலைப்பின் கீழ் பற்று வைக்க வேண்டும் . 


( 1) பணியாளர் சம்பளங்கள் 


( i) வருவாய் பணியிடங்கள் 


2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - 1 . 
திட்டத்தில் சேராதது - AB வட்டப் பணியாளரமைப்புகள் - 01 சம்பளங்கள் 

( த . தொ . கு 2053 00 094 AB 0102 ) 
(ii ) நில அளவைப் பணியிடங்கள் 


2029 - 00 நில வருவாய் - 102 நில அளவை நிலவரி ஏற்பாட்டுப் பணிகள் - I . 
திட்டத்தில் சேராதது - AF நில அளவை பராமரிப்பு பணி - 01 சம்பளங்கள் 

(த . தொ . கு 2029 00 102 AF 0105 ) 
(iii ) குடிமைப் பொருள் பணியிடங்கள் 

3456 - 00 நுகர்பொருள் வழங்கல் - 001 நெறிப்படுத்துதலும் நிருவாகமும் - I . 
திட்டத்தில் சேராதது AB மாவட்ட பணியாளரமைப்பு - 01 சம்பளங்கள் 

(த . தொ . கு 3456 00 001 AB 0108 ) 
( II ) 2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - 1. திட்டத்தில் சேராதது - AB வட்டப் பணியாளரமைப்புகள் 
( அ ) 05 அலுவலகச் செலவுகள் 01 தொலைபேசி கட்டணங்கள் ரூ. 31 ,500/ 

தொடரும் செலவினம் ரூ .25 ,500/ - மற்றம் தொடராச் செலவினம் ரூ .6, 000/ 

(த . தொ . கு 2053 00 094 AB 0513 ) 
( ஆ ) 05 அலுவலகச் செலவுகள் - 03 மின் கட்டணங்கள் ரூ .1,20 , 000 / 

(த . தொ . கு 2053 00 094 AB 0531 ) 
( இ ) 05 அலுவலகச் செலவுகள் - 05 அறைகலன்கள் ரூ .3, 00 , 000/ - 05 அலுவலகச் செலவுகள் 05 அறைகலன் 

(த . தொ . கு 2053 00 094 AB 0559 ) 
( ஈ ) 19 இயந்திரமும் சாதனமும் 01 வாங்குதல் ரூ .95 ,000 / 

(த . தொ . கு 2053 00 094 AB 1914 ) 
( உ ) 21 மோட்டார் வண்டிகள் 01 வாங்குதல் ரூ.11,12,000/ 

(த . தொ . கு 2053 00 094 AB 2119 ) 
( ஊ ) 45 பெட்ரோலியம் எண்ணெய் மற்றும் மசகெண்ணெய் ரூ .1, 92 ,000/ 

(த . தொ . கு 2053 00 094 AB 4500 ) 
( எ ) 76 கணினியும் துணை பாகங்களும் - 01 வாங்குதல் ரூ.2,40,000/ 

( த . தொ . கு 2053 00 094 AB 7614 ) 


54 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


7 . மேலே பத்தி 5 - இல் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள செலவினம் ஒரு புது துணைப்பணியாகும் (New Instrument of Services). 
இதற்கான சட்டமன்றப் பேரவையின் ஒப்புதல் பின்னர் பெறப்படும் . சட்டப் பேரவையின் ஒப்புதலை எதிர்நோக்கி இச்செலவினம் 
முதலில் எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து ( Contingency Fund ) முன்பணமாக ஒப்பளிப்பு செய்யப்படும் . இதற்கான ஆணை நிதி 
( வ . செ . பொது . 1) துறையிலிருந்து தனியாக வெளியிடப்படும் . அடுத்த துணை மானிய கோரிக்கையில் இச்செலவினம் சேர்க்கப்பட்டு 
ஒப்புதல் பெறும் வரை தேவைப்படும் சரியான தொகையினை கணக்கிட்டு எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து முன்பணம் ஒப்பளிப்பு 
செய்ய தமிழ்நாடு எதிர்பாரா செலவு நிதி விதிகள் 1963 - ன் இணைப்பிலுள்ள படிவம் அ - ன்படி இவ்வரசாணையின் நகலுடன் நிதி 
( வ . செ . பொது .1) துறைக்கு விண்ணப்பிக்குமாறு முதன்மைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் , சென்னை கேட்டுக் 
கொள்ளப்படுகிறார் . மேலும் இச்செலவினத்தை 2015 - 2016 துணை மானியக் கோரிக்கையில் (Supplementary Estimate) சேர்க்கும் பொருட்டு 
உரிய வரைவு செயற்குறிப்பினை தவறாமல் உரிய நேரத்தில் நிதி ( வருவாய் ) துறைக்கு அனுப்புமாறு முதன்மைச் செயலாளர் மற்றும் 
வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 

8 . இவ்வரசாணை இணைப்பில் கண்டுள்ள அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் . இப்புதிய வட்டம் 19.01.2016 
ஆம் நாள் முதல் செயல்படும் . 

9 . புதிய மானூர் வட்டம் உருவாக்குவது குறித்து மேலே பத்தி 5 - இல் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆணையினை செயல்படுத்த 
தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 

10 . இந்த அரசாணை நிதித்துறையின் அலுவல் சார்பற்ற குறிப்பு எண் . 3199/ மை .ம . ஆ .பி நாள் 18 .01.2016 - இன் இசைவுடன் 
வெளியிடப்படுகிறது . கூடுதல் நிதியொதுக்க பேரேடு எண் .1959 ( ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது ) . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


இணைப்பு 


[ அரசாணை (நிலை) எண் . 37 , வருவாய்த் துறை , நாள் 19 . 01. 2016 ) 


அறிவிக்கை - 1 


திருநெல்வேலி வட்டத்தில் வட்டப் பிரிவினைக்கு முன் உள்ள கிராமங்களின் பெயர்கள் குறுவட்டங்கள் வாரியாக பின்வருமாறு : 


வ . 
எண் 


வ . 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வ 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் 


வருவாய் 
கிராமத்தின் 
பெயர் 

(6 ) 
உக்கிரன்கோட்டை 


( 1 ) 


( 2 ) 


T 


( 3 ) 
திருநெல்வேலி 1. மானூர்(10 கிராமங்கள் ) 


- 


* 


* 


N 


மாவடி 
கட்டாரங்குளம் 
வாகைகுளம் 
களக்குடி 
குறிச்சிகுளம் 
தெற்குப்பட்டி 
எட்டான்குளம் 
மானூர் 
அழகியபாண்டியபுரம் 
புதுார் 
உகந்தான்பட்டி 
சீதபற்பநல்லூர் 
சிறுக்கன்குறிச்சி 
கருவநல்லூர் 
சேதுராயன்புதுார் 
வல்லவன் கோட்டை 
துலுக்கர்பட்டி 


2 . மதவக்குறிச்சி (18 கிராமங்கள்) 11 . 


2 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


55 


வ . 


- 


குறுவட்டத்தின் 

பெயர் 


எண் 


வட்டத்தின் 
பெயர் 
(2) 


வருவாய் 
கிராமத்தின் 

எண் 
( 5 ) 


வருவாய் 
கிராமத்தின் 
பெயர் 
( 6 ) 


(1) 


( 3 ) 


3 . கங்கைகொண்டான் 
( 11 கிராமங்கள் ) 


சிவனியார்குளம் 
துவராசி 
வாகைகுளம் 
திருப்பணிகரிசல்குளம் 
திருப்பணிநெல்லையாபுரம் 
கருவேலன்குளம் 
மதவக்குறிச்சி 
துலுக்கர்குளம் 
வேளார்குளம் 
வெட்டுவான்குளம் 
கங்கைகொண்டான் பகுதி - 1 
கங்கைகொண்டான் பகுதி - 2 
உதயனேரி 
கல்குறிச்சி 
சிவகுருநாதன் திருத்து 
அழகனேரி 
கட்டளை உதயனேரி 
பிராஞ்சேரி 
பதினாலாம்பேரி 
அலங்காரப்பேரி 
குப்பக்குறிச்சி 
சித்தார்சத்திரம் 
பிள்ளையார்குளம் 


4 . தாழையூத்து 
( 9 கிராமங்கள் ) 


செழியநல்லூர் 


பாலாமடை 


காட்டாம்புளி 
தாழையூத்து 
தென்கலம் 
பல்லிக்கோட்டை 
கானார்பட்டி 
நாஞ்சான்குளம் 
நாரணம்மாள்புரம் பகுதி - 1 


5 . நாரணம்மாள்புரம் 
( 16 கிராமங்கள்) 


நாரணம்மாள்புரம் பகுதி - 2 
அனந்தகிருஷ்ணாபுரம் 
தச்சநல்லூர் 


56 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


வ . 


வட்டத்தின் 
பெயர் . 


குறுவட்டத்தின் 

பெயர். 


எண் . 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 
( 5 ) 


வருவாய் 
கிராமத்தின் 
பெயர். 


(1) 


(2) 


( 3 ) 


( 6 ) 


சத்திரம்புதுக்குளம் 
அபிசேகப்பட்டி 
ராமையன்பட்டி 
ராஜவல்லிபுரம் 
கரையிருப்பு 
அருகன்குளம் 
சேந்திமங்கலம் 
மணிமூர்த்தீஸ்வரம் 
பிராயன்குளம் 
அழகனேரி 
வேப்பன்குளம் 


மேகமுடையார்குளம் 


ராமலிங்கனேரி 


6 . திருநெல்வேலி 
( 17 கிராமங்கள் ) 


தென்பத்து 


பழவூர் 
வடுகன்பட்டி 
சுத்தமல்லி 
திருநெல்வேலி 
நரசிங்கநல்லூர் 
கருங்காடு 
மேலக்கல்லூர் 
கொண்டாநகரம் 
பேட்டை பகுதி - 1 
60 . பேட்டை பகுதி - 2 
79. பிள்ளையன்கட்டளை 


61 . கண்டியப்பேரி பகுதி - 1 
61. கண்டியப்பேரி பகுதி - 2 


64 . சமூகரெங்கையன்கட்டளை 


71.கோடகநல்லூர் 
69 .சங்கன் திரடு 
57 .சிந்துபூந்துறை 


58 . மேலவீரராகவபுரம் 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


57 


வரைவு அறிக்கை - 2 


திருநெல்வேலி வட்டத்தில் வட்டப் பிரிவினைக்கு பின் உள்ள கிராமங்களின் பெயர்கள் குறுவட்டங்கள் வாரியாக 
பின்வருமாறு : 
வ . வட்டத்தின் குறுவட்டத்தின் 

வ . வருவாய் 

வருவாய் 
எண் . பெயர். 

பெயர் . எண் . கிராமத்தின் 

கிராமத்தின் 
எண் . 

பெயர். 
(1 ) 

(6 ) 


(2 ) 


( 3 ) 


( 5 ) 


1 . 


திருநெல்வேலி 1) நாரணம்மாள்புரம் 

( 16 கிராமங்கள்) 


நாரணம்மாள்புரம் பகுதி - 1 
நாரணம்மாள்புரம் பகுதி - 2 
அனந்தகிருஷ்ணாபுரம் 
தச்சநல்லூர் 
சத்திரம் புதுக்குளம் 
அபிசேகப்பட்டி 
ராமையன்பட்டி 
ராஜவல்லிபுரம் 
கரையிருப்பு 
அருகன்குளம் 
சேந்திமங்கலம் 
மணிமூர்த்தீஸ்வரம் 
பிராயன்குளம் 
அழகனேரி 
வேப்பன்குளம் 
மேகமுடையார்குளம் 
ராமலிங்கனேரி 
புதுார் 
உகந்தான்பட்டி 
சீதபற்பநல்லூர் 
சிறுக்கன்குறிச்சி 
கருவநல்லூர் 
சேதுராயன்புதுார் 
வல்லவன் கோட்டை 
துலுக்கர்பட்டி 
சிவனியார்குளம் 


2 ) மதவக்குறிச்சி 
( 18 கிராமங்கள் ) 


துவராசி 


வாகைகுளம் 
திருப்பணிகரிசல்குளம் 
திருப்பணி நெல்லையாபுரம் 
கருவேலன்குளம் 
மதவக்குறிச்சி 
துலுக்கர்குளம் 
வேளார்குளம் 
வெட்டுவான்குளம் 


58 - 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . 


வ . 


வட்டத்தின் 
பெயர். 


குறுவட்டத்தின் 

பெயர். 


வருவாய் 
கிராமத்தின் 


எண் . 


எண். 


வருவாய் 
கிராமத்தின் 
பெயர் . 


(1) 


(2 ) 


( 3 ) 


எண். 
( 5 ) 


( 6 ) 


3) திருநெல்வேலி 
( 17 கிராமங்கள்) 


தென்பத்து 
பழவூர் 
வடுகன்பட்டி 
சுத்தமல்லி 
திருநெல்வேலி 
நரசிங்கநல்லூர் 
கருங்காடு 
மேலக்கல்லூர் 
கொண்டாநகரம் 
பேட்டை பகுதி - 1 
பேட்டை பகுதி - 2 
பிள்ளையன்கட்டளை 
கண்டியப்பேரி பகுதி - 1 
கண்டியப்பேரி பகுதி - 2 
சமூகரெங்கையன் கட்டளை 
கோடகநல்லூர் 
சங்கன்திரடு 
சிந்துபூந்துறை 
மேலவீரராகவபுரம் 


அறிவிக்கை - 3 


தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி வட்டத்தை பிரித்து 2016 
ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 18 - ஆம் நாளிலிருந்து மானூரை தலைமையிடமாகக் கொண்டு வட்டமொன்று கீழ்க்காணும் அட்டவணையில் 
உள்ள கிராமங்களை தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 


வ . 


வ . 
எண் . 


வட்டத்தின் 
பெயர். 


குறுவட்டத்தின் 

பெயர் . 


வருவாய் 


எண் . 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


கிராமத்தின் 
பெயர் . 


(1) 


(2) | 


( 3 ) 


( 4) 


( 5) 


( 6 ) 


மானூர் 


உக்கிரன்கோட்டை 


1 ) மானூர் 
( 10 கிராமங்கள் ) 


மாவடி 


கட்டாரங்குளம் 
வாகைகுளம் 
களக்குடி 
குறிச்சிகுளம் 
தெற்குப்பட்டி 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


59 


வ . 
எண் . 


வட்டத்தின் 
பெயர். 


குறுவட்டத்தின் 

பெயர் . 


வ . 
எண் . 


வருவாய் 
கிராமத்தின் 
எண். 


வருவாய் 
கிராமத்தின் 
பெயர் . 
( 6 ) 


( 5 ) 


எட்டான்குளம் 


மானூர் 


அழகியபாண்டியபுரம் 
கங்கைகொண்டான் பகுதி - 1 


2 ) கங்கை கொண்டான் 
( 11 கிராமங்கள்) 


கங்கைகொண்டான் பகுதி - 2 


உதயனேரி 


கல்குறிச்சி 
சிவகுருநாதன் திருத்து 


அழகனேரி 


கட்டளை உதயனேரி 


பிராஞ்சேரி 
பதினாலாம்பேரி 


அலங்காரப்பேரி 


குப்பக்குறிச்சி 
சித்தார்சத்திரம் 


3) தாழையூத்து 


பிள்ளையார்குளம் 


( 9 கிராமங்கள்) 


செழியநல்லுார் 


பாலாமடை 


காட்டாம்புளி 


தாழையூத்து 


தென்கலம் 


பல்லிக்கோட்டை 


கானார்பட்டி 


நாஞ்சான்குளம் 
திருநெல்வேலி வட்டத்தில் உள்ளடங்கும் மேற்கண்ட கிராமங்கள் மீது திருநெல்வேலி வட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் 
2016 ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 19- ஆம் நாளிலிருந்து மானூர் வட்டாட்சியரால் கையாளப்படும் . 


இரா . வெங்கடேசன் , 
அரசு செயலாளர் . 


60 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


தலைமைச் செயலகம் 2016 பிப்ரவரி 10. 


No . II( 61 )/ REV / 5 / 2016 . 


( ஆட்சி எல்லை - கிருஷ்ணகிரி மாவட்டம் - ஓசூர் வட்டத்தினை பிரித்து புதிய சூளகிரி வட்டம் உருவாக்குதல் - 

ஆணை வெளியிடப்படுகிறது .) 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது . 

[ அரசாணை (நிலை) எண் 38 , வருவாய் ( வ . நி . 11) த் துறை, 19 - 01 - 2016 ) 
படிக்கவும் : 


1 . அரசாணை எண் . 279 , வருவாய்த் துறை , நாள் 09.06.2003 
2 . அரசாணை ( டி ) எண் .176 , வருவாய்த் துறை , நாள் 15 .06. 2012 . 
3 . மாவட்ட ஆட்சியர் , கிருஷ்ண கிரி , கடித எண் . 18154/ 2012 அ4 , நாள் 31.10. 2015 . 
4 . கூடுதல் தலைமைச் செயலர் (ம ) வருவாய் நிருவாக ஆணையர் கடித எண் . ந .க.பணி .6(3)/ 10355/2013, நாள் 22 .05.2015 


ஆணை: - எண் 38, வருவாய் ( வ .நி .1(1) த் துறை , 19 ஜனவரி 2016 . 

கிருஷ்ணகிரி மாவட்டத்திலுள்ள ஓசூர் வட்டத்தைப் பிரித்து சூளகிரியில் ஒரு புதிய வட்டம் உருவாக்கப்படும் என்று மாண்புமிகு 
தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் , 31. 08. 2015 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 110 - இன் கீழ் அறிவிப்பினை 
வெளியிட்டுள்ளார்கள் . 

2 . மேற்கண்ட அறிவிப்பிற்கிணங்க , கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் ஓசூர் வட்டத்தில் 6 உள்வட்டங்கள் உள்ளது என 
தெரிவித்துள்ளார் . மேலும் , ஓசூர் வட்டத்திற்கு ஓசூர் , மத்திகிரி , பாகலூர் (வெங்கடேசபுரம் , புக்க சாகரம் கிராமங்கள் நீங்கலாக ) ஆகிய 
உள்வட்டங்களை கொண்டதாகவும் , புதியதாக தோற்றுவிக்கப்படவுள்ள சூளகிரி வட்டத்திற்கு சூளகிரி , பேரிகை , உத்தனப்பள்ளி 
( மோர்னப்பள்ளி நீங்கலாக ) ஆகிய உள்வட்டங்களை கொண்டதாகவும் அமைக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் நிர்வாக வசதிக்காகவும் 
புவியியல் ரீதியாகவும் , தற்போது பாகலூர் உள்வட்டத்தில் உள்ள வெங்கடேசபுரம் மற்றும் புக்க சாகரம் ஆகிய கிராமங்களை பேரிகை 
உள்வட்டத்துடன் இணைக்கலாம் எனவும் , தற்போது உத்தனப்பள்ளி உள்வட்டத்தில் உள்ள மோரனப்பள்ளி கிராமத்தை ஓசூர் 
உள்வட்டத்துடனும் அதே போல் பேரிகை உள்வட்டத்தில் உள்ள நாரிகானபுரம் கிராமத்தை பாகலுார் உள்வட்டத்துடனும் , ஓசூர் 
உள்வட்டத்திலுள்ள பி .திம்மசந்திரம் கிராமத்தை பேரிகை உள்வட்டத்துடன் இணைக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார் . 

3 . கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டத்தினை இரண்டாக பிரித்து புதிய சூளகிரி என்ற புதிய வட்டம் உருவாக்குவது 
தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் கீழ்க்கண்டவாறு விவரங்களை தெரிவித்துள்ளார் . 


கோரிக்கையின்படி 


வ . 
எண் 


ஆட்சி எல்லை 
விளக்கங்கள் 


தற்போது உள்ள 

வட்டம் 


எஞ்சிய வட்டம் 


உத்தேசிக்கப்பட்ட 

வட்டம் 


அரசாணை எண் . 279 , 

வருவாய்த்துறை, 
நாள் 09 . 06 . 2003 - ன் 
படி குறித்த நிலை 


(5 ) 


தலைமையிடம் 


சூளகிரி 


ஓசூர் 
806 .24 ச. கி . மீ 


ஓசூர் 
322 .77 ச .கி . மீ 


2 


பரப்பளவு (ச .கி .மீ ) 


483. 47 ச. கி . மீ 


250 ச. கி . மீ முதல் 
2000 ச . கி . மீ வரை 


3 மக்கள் தொகை 


554672 


179510 


375162 


1 லட்சம் முதல் 
5 , 50, 000 வரை 


ஓசூர் 


ஓசூர் 


சூளகிரி 


ஓசூர் 


வருவாய் 

ஓசூர் 
கோட்டத்தின் பெயர் 
வருவாய் வட்டத்தின் ஓசூர் 
பெயர் 
சட்டமன்ற தொகுதியின் 55 . ஓசூர் 
பெயர் 

54 . வேப்பனஹள்ளி 
( பகுதி ) 


55 . ஓசூர் 


55 . ஓசூர் (பகுதி ) 
மற்றும் 
54. வேப்பனஹள்ளி 
( பகுதி ) 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


கோரிக்கையின்படி 


வ . 


எண் 


ஆட்சி எல்லை 
விளக்கங்கள் 
வட்டம் . 


வட்டம் 
தற்போது உள்ளபடி 

வட்டம் 


எஞ்சிய 


உத்தேசிக்கப்பட்ட 

வட்டம் 


அரசாணை எண் . 279 , 

வருவாய்த்துறை, 
நாள் 09. 06 .2003 - ன் 
படி குறித்த நிலை 

( 6 ) 


( 3 ) 


( 5 ) 


7 


| 


9.கிருஷ்ணகிரி 


9.கிருஷ்ணகிரி 


9 .கிருஷ்ண 


கிரி 


பாராளுமன்ற 
தொகுதியின் பெயர் 
நகராட்சிகளின் 
எண்ணிக்கை 
( பெயருடன் ) 


சூளகிரி 


9 ஊராட்சி 

ஒன்றியங்களின் 
எண்ணிக்கை (பெயருடன் ) 


1. ஓசூர் 
2 . சூளகிரி 


1.ஓசூர் 
2. சூளகிரி 


2 அல்லது 3 முழு 
ஊராட்சி 
ஒன்றியங்கள் 


10 டவுன் பஞ்சாயத்துக்களின் 

எண்ணிக்கை (பெயருடன் ) 


11 


| குறுவட்டங்களின் 
எண்ணிக்கை 


1. ஓசூர் 
2 . மத்திகிரி 
3 . பாகலுார் 
4 . சூளகிரி 
5 .பேரிகை 
6 .உத்தனப்பள்ளி 


1. சூளகிரி 
2 .பேரிகை 
3.உத்தனப்பள்ளி 


1.ஓசூர் 
2 . மத்திகிரி 
3 .பாகலூர் 


12 வருவாய் கிராமங்களின் 176 

எண்ணிக்கை 


குறைந்தளவு 30 
கிராமங்கள் 


13 


68 


கிராம 
பஞ்சாயத்துக்களின் 
எண்ணிக்கை 


14 தலைமையகத்திலிருந்து 1.செலுவன் தொட்டி 

வெகு தொலைவிலுள்ள 2 .சின்னாரந்தொட்டி 
கிராமம் 

3 .சாப்பரபள்ளி 
4 .மலகலக்கி 
5 . தொட்டே கவுணப்பபள்ளி 
6 .சின்னகுதிபாலா 
7 .மேலுமலை 
8 . மல்லசந்திரம் 
9.பாலகொண்ட 

ராயணதுர்க்கம் 
10. பீர்பள்ளி 
11 . குடிசாலப்பள்ளி 


4 . கூடுதல் தலைமைச் செயலர் / வருவாய் நிருவாக ஆணையர் , அரசாணை எண் .279 , வருவாய்த்துறை , நாள் 09 .06 .2003 - ல் 
நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோல்களில் ஊராட்சி ஒன்றியங்கள் தவிர அனைத்து அளவுகோல்களும் பூர்த்தி செய்யப்படுகின்றன என்றும் , வட்டங்கள் 
பிரிக்க அரசால் அமைக்கப்பட்ட உயர்மட்டக் குழுவால் கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டத்தினைப் பிரித்து , சூளகிரியை தலைமையிடமாகக் 
கொண்டு புதிய வட்டம் தோற்றுவிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் எனவே ஓசூர் வட்டத்தினைப் பிரித்து புதிய சூளகிரி வட்டம் 
உருவாக்கவும் , புதியதாக உருவாக்கப்படவுள்ள சூளகிரி வட்டத்திற்கு மொத்தம் 55 பணியிடங்களும் இதில் 15 பணியிடங்கள் 
மறுபரவலமர்த்தல் மூலமும் 40 பணியிடங்கள் புதிதாக உருவாக்க ஒப்பளிப்பு வழங்கவும் மேலும் , ஒரு வருடத்திற்கு ஏற்படும் தொடரும் 
செலவினம் ரூ . 81, 01,500/ - மற்றும் தொடரா செலவினமாக ரூ . 19, 13, 000/ - நிதி ஒப்பளிப்பு வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் . 


5 . கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவரின் பரிந்துரைகளை 
அரசு நன்கு ஆய்வு செய்து கீழ்க்கண்டவாறு ஆணையிடுகிறது : 


(i ) கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டத்தினைப் பிரித்து புதிய சூளகிரி வட்டம் உருவாக்கப்படுகிறது . 


(ii) புதியதாக உருவாக்கப்படவுள்ள சூளகிரி வட்டத்திற்கு மொத்தம் 43 பணியிடங்களும் இதில் 24 பணியிடங்கள் 
மறுபரவலமர்த்தல் மூலமும் 19 பணியிடங்கள் புதியதாக உருவாக்கப்படுகிறது . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


வ.எண் 


பணியிடத்தின் பெயர் 


நிரந்தரம்/தற்காலிகம் 


ஓசூர்வட்டத்தில் -தற்போதுள்ளபணியிடங்கள் 


ஓசூர்வட்டத்திற்குமாற்றம் 
ஆசெய்யவேண்டிய 

பணியிடங்கள் 


ஓசூர்வட்டத்திற்குமாற்றம் 
Vசெய்யவேண்டிய 

பணியிடங்கள் 


ஓசூர்வட்டத்திற்கு அனுமதிக்கவேண்டிய பணியிடங்கள் 


( 1) 


அ . பொதுப்பிரிவு 

வட்டாட்சியர் 


நிரந்தரம் 
நிரந்தரம் 


-- 


ஓசூர்வட்டத்தில் 

பணியிடங்கள்INI---குளத்திவைக்கவேண்ட 


2 


தலைமையிடத்து 
துணை வட்டாட்சியர் 


1 ( மண்ட ல 

துணை 
வட்டாட்சியர் ) 


நிரந்தரம் 


3 


மண்டல துணை 
வட்டாட்சியர் மிகை 
பணியிடம் 


- 


தனித்துணை வட்டாட்சியர் நிரந்தரம் 
மிகை பணியிடம் 1 


உதவியாளர் மிகை 
பணியிடம் 4 


நிரந்தரம் 


வருவாய் ஆய்வாளர் நிரந்தரம் 
தனி வருவாய் ஆய்வாளர் தற்காலி கம் 
( இலங்கை அகதிகள் ) 
மிகை பணியிடம் - 1 


-- 


- 


இளநிலை உதவியாளர்மிகை நிரந்தரம் 
பணியிடம் 1 
தட்டச்சர் 

நிரந்தரம் 
கணினி இயக்குபவர் தற்காலிகம் 
மிகை பணியிடம் - 1 
பதிவறை எழுத்தர் 

நிரந்தரம் 
அலுவலக உதவியாளர் நிரந்தரம் 
இரவுக்காவலர் 

நிரந்தரம் 
ஈப்பு ஓட்டுநர் 

நிரந்தரம் 
மசால்ஜி 

நிரந்தரம் 

மொத்தம் 
மண்டல துணை வட்டாட்சியர் மிகைப்பணியிடம் - 1 . அதே பிரிவில் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் பணியிடத்திற்கு மாற்றம் 
செய்ய வேண்டும் . 


-----I-- 


------ 


41 


தனித்துணை வட்டாட்சியர் மிகைப்பணியிடம் - 1 . ஓசூர் வட்ட சிறப்பு திட்ட அமலாக்கம் பிரிவிற்கு மாற்றம் செய்ய வேண்டும் . 

4 உதவியாளர் பணியிடங்கள் மிகைப்பணியிடமாக உள்ளன. தேர்தல் , சமூக பாதுகாப்பு திட்டம் , வட்ட வழங்கல் மற்றும் ஓசூர் வட்டச் 
சிறப்பு திட்ட அமலாக்கப்பிரிவுகளுக்கு தலா 1 பணியிடம் வீதம் மாற்றம் செய்ய வேண்டும் . 

இளநிலை உதவியாளர் பணியிடம் 1 மிகைப்பணியிடமாக உள்ளது . அதை வட்ட வழங்கல் பிரிவிற்கு மாற்றம் செய்ய வேண்டும் . 
தனி வருவாய் ஆய்வாளர் (இலங்கை அகதிகள் ) மிகை பணியிடம் - 1 . அதை தேவைப்படும் இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் . 
கணினி இயக்குபவர் மிகைப்பணியிடம் - 1 . அதை ஓசூர் வட்ட சிறப்பு திட்ட அமைலாக்கப் பிரிவிற்கு மாற்றம் செய்ய வேண்டும் . 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


வ.எண். 


பணியிடத்தின் பெயர் 


நிரந்தரம்/தற்காலிகம் 


ஓசூர்வட்டத்தில் தற்போதுள்ளபணியிடங்கள் 


ஓசூர்வட்டத்தில் இநிறுத்திவைக்கவேண்டிய பணியிடங்கள் 


ஓசூர்வட்டத்திற்குமாற்றம் 
-செய்யவேண்டிய பணியிடங்கள் 


ஓசூர்வட்டத்திற்குமாற்றம் 
செய்யவேண்டிய பணியிடங்கள் 


ஓசூர்வட்டத்திற்கு அனுமதிக்கவேண்டிய பணியிடங்கள் 


(1) 
ஆ . தேர்தல் பிரிவு 
துணை வட்டாட்சியர் 

தற்காலிகம் 
உதவியாளர் தற்காலிகம் 

1 (பொதுப் 

பிரிவிலிருந்து ) 
இளநிலை உதவியாளர் தற்காலிகம் 
மிகைப்பணியிடம் - 1 
கணினி இயக்குபவர் தற்காலிகம் 2 
மிகைப்பணியிடம் - 2 

மொத்தம் 
கணினி இயக்குபவர் மிகைப்பணியிடம் 2 . அவற்றில் 1 மிகைப்பணியிடம் சிறப்புத்திட்ட அமலாக்கப்பிரிவின் சூளகிரி வட்டத்திற்கு 
மாற்றம் செய்ய வேண்டும் . எஞ்சிய ஒரு மிகைப்பணியிடத்தை தேவைப்படும் இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் . 

இளநிலை உதவியாளர் மிகைப்பணியிடம் 1 . அதை தேவைப்படும் இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் . 


II|- 


II-- 


இ . சமூக பாதுகாப்பு திட்டம் 


தனி வட்டாட்சியர் 


தற்காலிகம் 
தற்காலிகம் 


உதவியாளர் 


இளநிலை உதவியாளர் 
பதிவறை எழுத்தர் 
ஈப்பு ஓட்டுநர் 


N 


2 
1 


1 ( பொதுப் 
பிரிவிலிருந்து ) 

1 
- 


1 
1 


- 


தற்காலிகம் 
தற்காலிகம் 
தற்காலிகம் 
தற்காலிகம் 
தற்காலிகம் 


- 


அலுவலக உதவியாளர் 


- 


- 


கணினி ஆப்ரேட்டர் 
மிகைபணியிடம் 1 


தட்டச்சர் 


I 


தற்காலிகம் 
மொத்தம் 


0 


கணினி இயக்குபவர் பணியிடம் 1 மிகைப்பணியிடமாக உள்ளது . அதை தேவைப்படும் இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் . 


ஈ . வட்ட வழங்கல் பிரிவு 
1 வட்ட வழங்கல் அலுவலர் 

உதவியாளர் 


தற்காலிகம் 


1 


தற்காலிகம் 


1 


1 


1 (பொதுப் 


- 


பிரிவிலிருந்து ) 


இளநிலை உதவியாளர் 


தற்காலிகம் 


1 (பொதுப் 
பிரிவிலிருந்து ) 


2 


தனி வருவாய் ஆய்வாளர் தற்காலிகம் 
( இளநிலை உதவியாளர் 
நிலையில் ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


| 


வ.எண். 


பணியிடத்தின் பெயர் 


நிரந்தரம்/தற்காலிகம் 


ஓசூர்வட்டத்தில் தற்போதுள்ளபணியிடங்கள் 


ஓசூர்வட்டத்தில் 
I--நிறுத்திவைக்கவேண்டிய 

பணியிடங்கள் 


ஓசூர்வட்டத்திற்குமாற்றம் 
I I- செய்யவேண்டிய 

பணியிடங்கள் 


ஓசூர்வட்டத்திற்குமாற்றம் 
I - O செய்யவேண்டிய 

பணியிடங்கள் 


ஓசூர்வட்டத்திற்கு அனுமதிக்கவேண்டிய பணியிடங்கள் 


அலுவலக உதவியாளர் 


தற்காலிகம் 


எ 


ல 


N 


கணினி இயக்குபவர் தற்காலிகம் 
மிகை பணியிடம் - 1 

மொத்தம் 
கணினி இயக்குபவர் பணியிடம் 1 மிகைப்பணியிடமாக உள்ளது . அதை தேவைப்படும் இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் . 

உ . சிறப்பு திட்ட அமலாக்கம் 
தனி துணை வட்டாட்சியர் தற்காலிகம் 

( பொது 
பிரிவிலிருந்து ) 


உதவியாளர் 


தற்காலிகம் 


1 ( பொது 
பிரிவிலிருந்து ) 


3 


கணினி இயக்குபவர் 


தற்காலிகம் 


1( பொது 1(தேர்தல் 
பிரிவிலிருந்து ) பிரிவிலிருந்து ) 


1 


- 


மொத்தம் 
ஊ . நில அளவைத் துறை 
1 வட்டத் துணை ஆய்வாளர் நிரந்தரம் 

வட்ட சார் ஆய்வாளர் நிரந்தரம் 
வட்ட ஆவண வரைவாளர் நிரந்தரம் 
மிகை பணியிடம் - 1 
நத்தம் சார் ஆய்வாளர் நிரந்தரம் 
முதுநிலை வரைவாளர் நிரந்தரம் 
குறுவட்ட நில அளவர் நிரந்தரம் 
புல உதவியாளர் 

நிரந்தரம் 
மொத்தம் 


வட்ட ஆவண வரைவாளர் 1 மிகைப்பணியிடம் . அதை தேவைப்படும் இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் . 


வ . எண் . பிரிவின் பெயர் ஓசூர் வட்டத்தில் 

தற்போதுள்ள 
பணியிடங்கள் 


சுருக்கம் 
ஓசூர் வட்டத்தில் 
நிறுத்தி வைக்க 

வேண்டிய 
பணியிடங்கள் 


சூளகிரி 
வட்டத்திற்கு 
மாற்றம் செய்ய 

வேண்டிய 
பணியிடங்கள் 


சூளகிரி 

சூளகிரி 
வட்டத்திற்கு வட்டத்திற்கு 
புதியதாக அனுமதிக்க 
தோற்றுவிக்க வேண்டிய 
வேண்டிய பணியிடங்கள் 
பணியிடங்கள் 


பொதுப்பிரிவு 
தேர்தல் பிரிவு 


Feb. 10, 2016) 


Feb . 10 , 2016 ] 


TAMIL 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


65 


வ . எண் . பிரிவின் பெயர் ஓசூர் வட்டத்தில் 

தற்போதுள்ள 
பணியிடங்கள் 


ஓசூர் வட்டத்தில் 
நிறுத்தி வைக்க 

வேண்டிய 
பணியிடங்கள் 


சூளகிரி 
வட்டத்திற்கு 
மாற்றம் செய்ய 

வேண்டிய 
பணியிடங்கள் 


சூளகிரி சூளகிரி 
வட்டத்திற்கு வட்டத்திற்கு 
புதியதாக அனுமதிக்க 
தோற்றுவிக்க வேண்டிய 

வேண்டிய பணியிடங்கள் 
பணியிடங்கள் 


(3) 


சமூக பாதுகாப்பு திட்டம் 


N 


வட்ட வழங்கல் பிரிவு 


. 


- 


சிறப்பு திட்ட அமலாக்க 
பிரிவு 


6 


நில அளவை பிரிவு 


மொத்தம் 


* 


மிகைப்பணியிடம் 


மொத்தம் 


தனி வருவாய் ஆய்வாளர் இளநிலை உதவியாளர் கணினி இயக்குபவர் வட்ட ஆவண 
(இலங்கை அகதிகள்) 

வரைவாளர் 
3 


61 


(iii ) தற்போதுள்ள ஓசூர் வட்டத்திற்கு 42 பணியிடங்கள் தொடர அனுமதிக்கப்படுகிறது . மிகை பணியிடமாக 
கண்டறியப்பட்டுள்ள 6 பணியிடம் தேவையான இடத்திற்கு புதிய வட்டம் துவங்கப்பட்டவுடன் மாற்றப்படவேண்டும் . அவ்வாறு 
இல்லையெனில் அப்பணியிடம் காலியாக வைக்கப்படவேண்டும் . 


( iv ) மறுபரவலமர்த்தல் மூலம் சூளகிரி வட்டத்திற்கு மாற்றப்பட வேண்டிய பணியிடங்கள் தளவாடங்களுடன் சூளகிரி 
வட்டத்திற்கு மாற்றப்படவேண்டும் . 


( v ) மசால்சி மற்றும் இரவுக்காவலர் பணியிடங்களை அரசாணை (நிலை ) எண் . 49, பம நிசீ துறை , நாள் 14.5.2002 - ன்படி 
வெளிமுகமை மூலம் நிரப்பப்பட வேண்டும் . 


( vi) ஓட்டுநர் பணியிடம் , அரசு கடித (நிலை ) எண் . 121/ P/2006- 1, ப(ம) நிசீ துறை , நாள் 10.8.2006 மற்றும் அரசாணை (நிலை ) 
எண் . 255 , ப(ம) நிசீ துறை , நாள் 06 .12.2007- ன்படி டெக்ஸ்கோ நிறுவனத்தின் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட வேண்டும் . 

( vii) மற்ற அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்படும்போது உரிய விதிகள் மற்றும் அறிவுரைகள் பின்பற்றப்பட வேண்டும் 


( viii ) புதியதாக உருவாக்கப்படும் சூளகிரி வட்டத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஏற்படும் தொடரும் மற்றும் தொடரா 
செலவினங்களுக்கு நிதி ஒப்பளிப்பு வழங்கப்படுகிறது . 


தொடரும் செலவினங்கள் : 


வ . எண் . 


விவரம் 


ரூ . 


1 . பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகள் தோராயமாக ( ஆண்டொன்றுக்கு 


68 ,61 ,648 


வாடகை 


பொதுப்பணித்துறை 
பரிந்துரையின் பேரில் 
நிர்ணயிக்கலாம் 


மின்சாரக் கட்டணம் 


1 , 20 , 000 


எரிபொருள் ( டீசல் ) 


1 , 92 , 000 


தொலைபேசி கட்டணம் 


25 , 500 


மொத்தம் 


71, 99 , 148 


66 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


தொடராச் செலவினங்கள் : 


வ . எண் 


விவரம் 


எண்ணிக்கை 


ரூ . 


- 


11 , 12 ,000 


1 ,80 , 000 


ஸ் 


ஈப்பு 
கணினி 
பிரிண்டர் ( அச்சுபதிப்பு ) இயந்திரம் 
ஜெராக்ஸ் (நகல் ) இயந்திரம் 
பேக்ஸ் ( தொலையச்சு ) 


60, 000 


50, 000 


ம்ம் 


10 , 000 


தளவாடங்கள் 


3 , 00 ,000 


N 


தீயணைப்பான் 


10 , 000 


6 ,000 


தொலைபேசி இணைப்பு 
குளிர்சாதனம் 


25 ,000 


மொத்தம் 


17 ,53 ,000 


6 . மேலே பத்தி 5 ( viii )- இல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கள் பின்வரும் கணக்குத் தலைப்பின்கீழ் பற்று வைக்க வேண்டும் . 


(1) பணியாளர் சம்பளங்கள் 


(i ) வருவாய் பணியிடங்கள் 


2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - 1 . திட்டத்தில் சேராதது - AB வட்டப் 
பணியாளரமைப்புகள் - 01 சம்பளங்கள் 

(த . தொ .கு 2053 00 094 AB 0102 ) 
( ii ) நில அளவைப் பணியிடங்கள் 

2029 - 00 நில வருவாய் - 102 நில அளவை நிலவரி ஏற்பாட்டுப் பணிகள் - I . திட்டத்தில் சேராதது - 
AF நில அளவை பராமரிப்பு பணி - 01 சம்பளங்கள் 

(த . தொ . கு 2029 00 102 AF 0105 ) 
(iii ) குடிமைப் பொருள் பணியிடங்கள் 

3456 - 00 நுகர்பொருள் வழங்கல் - 001 நெறிப்படுத்துதலும் நிருவாகமும் - I . திட்டத்தில் சேராதது AB 
மாவட்ட பணியாளரமைப்பு - 01 சம்பளங்கள் 

(த . தொ. கு 3456 00 001 AB 0108 ) 
( II ) 2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - I . திட்டத்தில் சேராதது - AB வட்டப் 
பணியாளரமைப்புகள் 

( அ ) 05 அலுவலகச் செலவுகள் 01 தொலைபேசி கட்டணங்கள் ரூ. 31 ,500 / 
தொடரும் செலவினம் ரூ . 25 ,500 / - மற்றம் தொடராச் செலவினம் ரூ.6 , 000/ 

( த . தொ . கு 2053 00 094 AB 0513 ) 
( ஆ ) 05 அலுவலகச் செலவுகள் - 03 மின் கட்டணங்கள் ரூ.1,20, 000/ 

(த . தொ . கு 2053 00 094 AB 0531 ) 
( இ ) 05 அலுவலகச் செலவுகள் - 05 அறைகலன்கள் ரூ. 3,00 ,000 / 
95 அலுவலகச் செலவுகள் 05 அறைகலன் 

(த . தொ . கு 2053 00 094 AB 0559 ) 
( ஈ ) 19 இயந்திரமும் சாதனமும் 01 வாங்குதல் ரூ .95 ,000 / 

(த . தொ . கு 2053 00 094 AB 1914 ) 
( உ ) 21 மோட்டார் வண்டிகள் 01 வாங்குதல் ரூ .11 ,12,000/ 

( த . தொ . கு 2053 00 094 AB 2119) 


Feb . 10 , 2016] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


( ஊ ) 45பெட்ரோலியம் எண்ணெய் மற்றும் மசகெண்ணெய் ரூ.1,92 ,000/ 

( த. தொ . கு 2053 00 094 AB 4500 ) 
( எ ) 76 கணினியும் துணை பாகங்களும் - 01 வாங்குதல் ரூ.2,40, 000/ 

(த . தொ . கு 2053 00 094 AB 7614 ) 
7 . மேலே பத்தி 5 - இல் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள செலவினம் ஒரு புது துணைப்பணியாகும் (New Instrument of Services). 
இதற்கான சட்டமன்றப் பேரவையின் ஒப்புதல் பின்னர் பெறப்படும் . சட்டப் பேரவையின் ஒப்புதலை எதிர்நோக்கி இச்செலவினம் 
முதலில் எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து ( Contingency Fund ) முன்பணமாக ஒப்பளிப்பு செய்யப்படும் . இதற்கான ஆணை நிதி 
( வ . செ . பொது .1) துறையிலிருந்து தனியாக வெளியிடப்படும் . அடுத்த துணை மானிய கோரிக்கையில் இச்செலவினம் சேர்க்கப்பட்டு ஒப்புதல் 
பெறும்வரை தேவைப்படும் சரியான தொகையினை கணக்கிட்டு எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து முன்பணம் ஒப்பளிப்பு செய்ய தமிழ்நாடு 
எதிர்பாரா செலவு நிதி விதிகள் 1963 - ன் இணைப்பிலுள்ள படிவம் அ - ன்படி இவ்வரசாணையின் நகலுடன் நிதி ( வ . செ . பொது .1) துறைக்கு 
விண்ணப்பிக்குமாறு முதன்மைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் , சென்னை கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . மேலும் 
இச்செலவினத்தை 2015 - 2016 துணை மானியக் கோரிக்கையில் (Supplementary Estimate ) சேர்க்கும் பொருட்டு உரிய வரைவு 
செயற்குறிப்பினை தவறாமல் உரிய நேரத்தில் நிதி ( வருவாய் ) துறைக்கு அனுப்புமாறு முதன்மைச் செயலாளர் மற்றும் வருவாய் 
நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 

8 . இவ்வரசாணை இணைப்பில் கண்டுள்ள அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் . இப்புதிய வட்டம் 19.01.2016 
ஆம் நாள் முதல் செயல்படும் . 

9 . புதிய சூளகிரி வட்டம் உருவாக்குவது குறித்து மேலே பத்தி 5 - இல் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆணையினை செயல்படுத்த 
தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 

10 . இந்த அரசாணை நிதித்துறையின் அலுவல் சார்பற்ற குறிப்பு எண் . 3202/ மை .ம . ஆ .பி நாள் 18 .01.2016 - இன் இசைவுடன் 
வெளியிடப்படுகிறது . கூடுதல் நிதியொதுக்க பேரேடு எண் .1944 (ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு ) . 


இணைப்பு 


அரசாணை (நிலை) எண் . 38 , வருவாய்த் துறை நாள் 19.01 .2016 

அறிவிக்கை - 1 
ஓசூர் வட்டத்தில் வட்டப் பிரிவினைக்கு முன் உள்ள கிராமங்களின் பெயர்கள் குறுவட்டங்கள் வாரியாக பின்வருமாறு : 
வ . எண் . வட்டத்தின் குறுவட்டத்தின் 

வ .எண் . வருவாய் வருவாய் கிராமத்தின் பெயர் 
பெயர் பெயர் 

கிராமத்தின் 

எண் 

( 5 ) 
1 . சூளகிரி 

140 

சூளகிரி 
( 40 கிராமங்கள் ) 


ஓசூர் 


146 


சென்னப்பள்ளி 


174 


மேலுமலை 


166 


எர்ராண்டப்பள்ளி 


167 


பீரேப்பள்ளி 


168 


மல்லசந்திரம் 


169 


பாலகொண்டராயனதுர்கம் 
குடுசாலப்பள்ளி 


170 


சின்னகுதிபாலா 
பிக்கனப்பள்ளி 
இம்மிடிநாயக்கனப்பள்ளி 
மேட்டுபந்தனப்பள்ளி 
சொரக்காயலப்பள்ளி 


162 


மல்லன் கொத்துார் 


163 


பேடப்பள்ளி 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . எண் . 


வ .எண் . 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 

எண் 
( 5 ) 


ஓசூர் 


164 


குண்டலப்பள்ளி 


1 . சூளகிரி 
( 40 கிராமங்கள் ) 


165 


தேவர்குட்டப்பள்ளி 


175 


சீகலப்பள்ளி 


152 


காளிங்காவரம் 


153 


மட்டம்பள்ளி 


150 


கொடிதிம்மனப்பள்ளி 


151 


போடூர் 
தொட்டூர் 


சகாதேவபுரம் 


136 


நல்லகானகொத்தப்பள்ளி 


139 


147 


மருதாண்டப்பள்ளி 
மாரண்டப்பள்ளி 
செம்பரசனப்பள்ளி 


148 


157 


158 


159 


பஸ்தலப்பள்ளி 
புக்கநாயக்கனப்பள்ளி 
முடுப்பிநாயக்கனப்பள்ளி 
மாதிநாயக்கன்பாளையம் 
சின்னபாலிநாயனப்பள்ளி 
தியாகரசனப்பள்ளி 


ஏனசோனை 
ஏ . செட்டிப்பள்ளி 
அங்கொண்டப்பள்ளி 
பட்டாகுருபரப்பள்ளி 
தோரிப்பள்ளி 
ஒசஹள்ளி 
பேரிகை 


2 . பேரிகை 
( 32 கிராமங்கள் ) 


அமுதகொண்டப்பள்ளி 
பி . குருபரப்பள்ளி 
மகாதேவபுரம் 
சூலி கொண்டா 
சீக்கனப்பள்ளி 
காட்டிநாயக்கன் தொட்டி 
வானமங்கலம் 
எலுவப்பள்ளி 
நெரிகம் 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


வ .எண . 


வ .எண் . 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 

எண் 


( 3) 


ஓசூர் 


1 . பேரிகை 
( 32 கிராமங்கள்) 


கரியசந்திரம் 
கொல்லப்பள்ளி 
கரிகாலுப்பள்ளி 
குள்ளு 
பன்னப்பள்ளி 
கும்பளம் 
மீனந்தொட்டி 
கோட்டசாதனப்பள்ளி 
தொட்டே கவுனிப்பள்ளி 
முத்துராயன் புதூர் 
ராமன்தொட்டி 
சின்னாரந்தொட்டி 
சாப்பரப்பள்ளி 
கெதலன் தொட்டி 
மலக்கலக்கி 
குடிசாதனப்பள்ளி 
செலவன் தொட்டி 
சொக்காபுரம் 
நாரிகானபுரம் 
அத்திமுகம் 
பெத்தசிகரலப்பள்ளி 
மிடிதேப்பள்ளி 
உத்தனப்பள்ளி 


3 ) உத்தனப்பள்ளி 
( 14 கிராமங்கள்) 


அகரம் அக்ரஹாரம் 
துப்புகானப்பள்ளி 


தியானதுர்க்கம் 


சாணமாவு 


142 


அயர்னப்பள்ளி 
உல்லட்டி 
சாமனப்பள்ளி 


134 
144 


உலகம் 


காமன்தொட்டி 
அளே கோட்டா 
அட்டகுறுக்கி 
சுப்பகிரி 
மோர்னப்பள்ளி 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


70 - 
வ.எண் . 


வ . எண் . 


வட்டத்தின் | 


வ .எண் . 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் 
( 5 ) 


( 2 ) 


4 . ஓசூர் ( 35 கிராமங்கள் ) 87 . 


102 


102 


100 


ஒசூர் நகரம் 
ஒசூர் கிராமபுரம் 
ரங்கோபண்டித அக்ரஹாரம் 
சென்னத்தூர் (வடக்கு ) 
சென்னத்தூர் ( தெற்கு ) 


ஆவலப்பள்ளி 
நல்லூர் 


பேகேப்பள்ளி 


4 


ஜூஜூவாடி 
கோவிந்த அக்ரஹாரம் 
சாந்தாபுரம் அக்ரஹாரம் 
அனுமேப்பள்ளி 
மூக்கொண்டப்பள்ளி 
ஈச்சங்கூர் 
சொக்கநாதபுரம் 
கூஸ்தலப்பள்ளி 
கள்ளி அக்ரஹாரம் 
சேவகானப்பள்ளி 
கக்கனூர் 
கொடியாளம் 
சொக்கரசனப்பள்ளி 
கொத்தப்பள்ளி 
சென்னசந்திரம் 
கெலவரப்பள்ளி 
கள்ளிபுரம் 
புனுகன் தொட்டி 
பெத்தகுள்ளு 
சின்னகுள்ளு 
சித்தனப்பள்ளி 
பி . திம்மசந்திரம் 
கரிபசவனபுரம் 
முத்தாலி 
தட்டிகானப்பள்ளி 
காருப்பள்ளி 
பாத்தமுத்தாளி 
அட்டூர் 
தாசேப்பள்ளி 


106 


108 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


71 


வ .எண் . 


வ .எண் . 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 

எண் 


( 3) 


121492 


பாகலூர் 


5 . பாகலூர் 
( 42 கிராமங்கள் ) 


123 . 
124 . 


126 . 


127 . 


128 . 


129 . 


135 . 


பாகலூர் ருரல் 
லிங்காபுரம் 
ஒட்டப்பள்ளி தின்னா 
ஜி . மங்க லம் 
மூர்த்திகானதின்னா 
பெலத்தூர் 
சிங்கசாதனப்பள்ளி 
தின்னப்பள்ளி 
பொப்பலாபுரம் 
பட்டவாரப்பள்ளி 
வத்திரிப்பள்ளி 
ஒட்டப்பள்ளி 
அலசப்பள்ளி 
பிச்சுகொண்டப்பள்ளி 
முதுகானப்பள்ளி 
கதிரிகானதின்னா 
ஜோதிகலசாமனப்பள்ளி 
மல்லசந்திரம் 
தும்மனப்பள்ளி 
முகலப்பள்ளி 
படுதேப்பள்ளி 
கனிமங்கலம் 
அட்டூர் 
நஞ்சாபுரம் 
பாலிகானப்பள்ளி 
தேவீரப்பள்ளி 
இடிப்பள்ளி 


138 . 


139. 


140 . 


141 . 


142 . 


143 . 


144. 


145 . 


146 . 


147 . 


148 . 


149. 


புரம் 


ஆலூர் 


8ம்2 


154 . 
155 . 
156 . 
157 . 
158 . 


காளஸ்திபுரம் 
எலுவப்பள்ளி 
விஸ்வநாதபுரம் 
கெம்பசந்திரம் 
கொளதாசபுரம் 
நந்திமங்கலம் 
பலவனப்பள்ளி 


அடவனப்பள்ளி 


72 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


வ .எண் . 


வ .எண் . 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


எண் 


( 6) 


159. 


121 


சூடுகொண்டப்பள்ளி 
அளேநத்தம் 


ஆலூர் 


வெங்கடேசபுரம் 
புக்க சாகரம் 


164 . 


6 . மத்திகிரி 
(13 கிராமங்கள்) 


மத்திகிரி 


165 . 


166 . 


167 . 


168 . 


169 . 


ஒன்னல்வாடி 
தொரப்பள்ளி அக்ரஹாரம் 
நாகொண்டப்பள்ளி 
எஸ் . முதுகானப்பள்ளி 
பஞ்சாட்சிபுரம் 
முகளூர் 
கோபனப்பள்ளி 
அச்செட்டிப்பள்ளி 
நாலிகபெட்ட அக்ரஹாரம் 
மொத்தம் அக்ரஹாரம் 
கொத்தகொண்டப்பள்ளி 
பூனப்பள்ளி 


172 . 
173 . 


174 . 


175 . 


176 . 


அறிவிக்கை - 2 


ஓசூர் வட்டத்தில் வட்டப் பிரிவினைக்கு பின் உள்ள கிராமங்களின் பெயர்கள் குறுவட்டங்கள் வாரியாக பின்வருமாறு : 


1 . 


ஓசூர் 


1 ) ஓசூர் ( 35 கிராமங்கள் ) 1. 


102 
102 
100 


103 


ஒசூர் நகரம் 
ஒசூர் கிராமபுரம் 
ரங்கோபண்டித அக்ரஹாரம் 
சென்னத்தூர் ( வடக்கு ) 
சென்னத்தூர் (தெற்கு ) 
ஆவலப்பள்ளி 
நல்லூர் 
பேகேப்பள்ளி 
ஜூஜூவாடி 
கோவிந்த அக்ரஹாரம் 
சாந்தாபுரம் அக்ரஹாரம் 
அனுமேப்பள்ளி 
மூக்கொண்டப்பள்ளி 
ஈச்சங்கூர் 
சொக்கநாதபுரம் 
கூஸ்தனப்பள்ளி 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


73 


வ . எண் . 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வ .எண் . 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 

எண் 


கள்ளி அக்ரஹாரம் 
சேவகானப்பள்ளி 


106 


108 


கக்கனூர் 
கொடியாளம் 
சொக்கரசனப்பள்ளி 
கொத்தப்பள்ளி 
சென்னசந்திரம் 
கெலவரப்பள்ளி 
கள்ளிபுரம் 
புனுகன் தொட்டி 
பெத்தகுள்ளு 
சின்னகுள்ளு 
சித்தனப்பள்ளி 
கரிபசவனபுரம் 
முத்தாலி 
தட்டிகானப்பள்ளி 
காருப்பள்ளி 
பார்த்த முத்தாளி 
அட்டூர் 
தாசேப்பள்ளி 
மோரனப்பள்ளி 
பாகலூர் 


2 . பாகலூர் 
( 41 கிராமங்கள் ) 


பாகலூர் ஊரகம் 
லிங்காபுரம் 
ஒட்டப்பள்ளி தின்னா 
ஜி .மங்கலம் 
மூர்த்திகானதின்னா 
பெலத்தூர் 
சிங்கசாதனப்பள்ளி 
தின்னப்பள்ளி 
பொப்பலாபுரம் 
பட்டவாரப்பள்ளி 
வத்திரிப்பள்ளி 
ஒட்டப்பள்ளி 
அலசப்பள்ளி 
பிச்சுகொண்டப்பள்ளி 
முதுகானப்பள்ளி 
கதிரிகானதின்னா 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . எண் . 


வ .எண் . 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 

எண் 


ஜோதிகலசாமனப்பள்ளி 
மல்லசந்திரம் 
தும்மனப்பள்ளி 
முகலப்பள்ளி 
படுதேப்பள்ளி 
கனிமங்கலம் 


அட்டூர் 


நஞ்சாபுரம் 
பாலிகானப்பள்ளி 


தேவீரப்பள்ளி 
இடிப்பள்ளி 


புரம் 


ஆலூர் 


காளஸ்திபுரம் 
எலுவப்பள்ளி 
விஸ்வநாதபுரம் 
கெம்பசந்திரம் 
கொளதாசபுரம் 
நந்திமங்கலம் 
பலவனப்பள்ளி 
அடவனப்பள்ளி 
சூடுகொண்டப்பள்ளி 


ஆலூர் 


அளேநத்தம் 
நாரிகானபுரம் 
மத்திகிரி 


3 . மத்திகிரி 
(13 கிராமங்கள் ) 


ஒன்னல்வாடி 
தொரப்பள்ளி அக்ரஹாரம் 
நாகொண்டப்பள்ளி 
எஸ் . முதுகானப்பள்ளி 
பஞ்சாட்சிபுரம் 
முகளூர் 
கோபனப்பள்ளி 
அச்செட்டிப்பள்ளி 
நாலிகபெட்ட அக்ரஹாரம் 
மொத்தம் அக்ரஹாரம் 
கொத்தகொண்டப்பள்ளி 
பூனப்பள்ளி 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


75 


அறிவிக்கை - 3 


தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் வட்டத்தை பிரித்து 2016 ஆம் ஆண்டு ஜனவரி 
திங்கள் 19 - ஆம் நாளிலிருந்து சூளகிரி வட்டம் கீழ்க்காணும் அட்டவணையில் உள்ள கிராமங்களை தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு 
செயல்படும் . 


வ .எண் . 


வ .எண் . 


வட்டத்தின் 
பெயர் 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 


எண் 


(4 ) 


5 


சூளகிரி 


1 . சூளகிரி ( 40 கிராமங்கள்) 1 . 


சூளகிரி 
சென்னப்பள்ளி 


169 


170 


171 


156 
162 


163 


164 


165 


மேலுமலை 
எர்ராண்டப்பள்ளி 
பீரேப்பள்ளி 
மல்லசந்திரம் 
பாலகொண்டராயனதுர்கம் 
குடுசாலப்பள்ளி 
சின்னகுதிபாலா 
பிக்கனப்பள்ளி 
இம்மிடிநாயக்கனப்பள்ளி 
மேட்டுபந்தனப்பள்ளி 
சொரக்காயலப்பள்ளி 
மல்லன்கொத்துார் 
பேடப்பள்ளி 
குண்டலப்பள்ளி 
தேவர்குட்டப்பள்ளி 
சீகலப்பள்ளி 
காளிங்காவரம் 
மட்டம்பள்ளி 
கொடிதிம்மனப்பள்ளி 
போடூர் 
தொட்டூர் 
சகாதேவபுரம் 
நல்லகானகொத்தப்பள்ளி 
மருதாண்டப்பள்ளி 
மாரண்டப்பள்ளி 
செம்பரசனப்பள்ளி 
பஸ்தலப்பள்ளி 
புக்கநாயக்கனப்பள்ளி 
முடுப்பிநாயக்கனப்பள்ளி 
மாதிநாயக்கன்பாளையம் 
சின்னபாலிநாயனப்பள்ளி 
தியாகரசனப்பள்ளி 


150 


151 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


வ .எண் . 


வ .எண் . 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் 


( 3) 


141 


ஏனுசோனை 
ஏ . செட்டிப்பள்ளி 
அங்கொண்டப்பள்ளி 
பட்டாகுருபரப்பள்ளி 
தோரிப்பள்ளி 
ஒசஹள்ளி 
பேரிகை 


2 . பேரிகை 
( 34 கிராமங்கள்) 


அமுதகொண்டப்பள்ளி 
பி . குருபரப்பள்ளி 
மகாதேவபுரம் 
சூலி கொண்டா 
சீக்கனப்பள்ளி 
காட்டிநாயக்கன் தொட்டி 
வானமங்கலம் 
எலுவப்பள்ளி 
நெரிகம் 
கரியசந்திரம் 
கொல்லப்பள்ளி 
கரிகாலுப்பள்ளி 
குள்ளு 
பன்னப்பள்ளி 
கும்பளம் 
மீனந்தொட்டி 
கோட்டசாதனப்பள்ளி 
தொட்டே கவுனிப்பள்ளி 
முத்துராயன் புதூர் 
ராமன்தொட்டி 
சின்னாரந்தொட்டி 
சாப்பரப்பள்ளி 
கெதலன் தொட்டி 
மலக்கலக்கி 
குடிசாதனப்பள்ளி 
செலவன் தொட்டி 
சொக்காபுரம் 
அத்திமுகம் 
பெத்தசிகரலப்பள்ளி 
மிடிதேப்பள்ளி 
வெங்கடேசபுரம் 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


- 77 


வ . எண் . 


வட்டத்தின் 
பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வ . எண் . 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


வருவாய் 
கிராமத்தின் 

எண் 


( 3) 


புக்க சாகரம் 
பி . திம்மசந்திரம் 
உத்தனப்பள்ளி 


3 . உத்தனப்பள்ளி 
( 13 கிராமங்கள்) 


142 


அகரம் அக்ரஹாரம் 
துப்புகானப்பள்ளி 
தியானதுர்க்கம் 
சாணமாவு 
அயர்னப்பள்ளி 

உல்லட்டி 
134 

சாமனப்பள்ளி 
144 

உலகம் 
காமன்தொட்டி 
அளேகோட்டா 

அட்ட குறுக்கி 
127 

சுப்பகிரி 
ஓசூர் வட்டத்தில் உள்ளடங்கும் மேற்கண்ட கிராமங்கள் மீது ஓசூர் வட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் 2016 - ஆம் ஆண்டு 
ஜனவரி திங்கள் 19 - ஆம் நாளிலிருந்து சூளகிரி வட்டாட்சியரால் கையாளப்படும் . 


இரா . வெங்கடேசன் , 
அரசு செயலாளர் . 


தலைமைச் செயலகம் , 2016 பிப்ரவரி 10 . 


No . ||( 1) /REV / 6 / 2016 . 
[ ஆட்சி எல்லை - விருதுநகர் மாவட்டம் - சிவகாசி கோட்டத்தைப் பிரித்து சாத்தூரில் புதிய கோட்டம் உருவாக்குதல் - 

ஆணை வெளியிடப்படுகிறது . ] 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது . -- 

[ அரசாணை (நிலை) எண் 40 , வருவாய் ( வ . நி . 1(1)] த் துறை , 2016 ஜனவரி 20. ) 
படிக்கவும் : 


1 . அரசாணை (நிலை) எண் .279, வருவாய்த் துறை, நாள் 9- 6- 2003. 

அரசாணை ( 2டி ) எண் . 176 , வருவாய்த் துறை , நாள் 15 - 6 - 2012 . 
3 . மாவட்ட ஆட்சியர் , விருதுநகர் கடித எண் . நக. ஜே1/ 19013/ 2015 நாள் 11 .09. 2015. 
4 . முதன்மைச் செயலர் (ம ) வருவாய் நிருவாக ஆணையர் கடித எண் . ந.க . பணி . 6(3)/ 40037/ 15 , நாள் 23.10.2015 . 


ஆணை எண் 40 , வருவாய் ( வ . நி .10த் துறை, 2016 ஜனவரி 20.] 

விருதுநகர் மாவட்டம் , சிவகாசி கோட்டத்தைப் பிரித்து சாத்தூரில் ஒரு புதிய வருவாய் கோட்டம் உருவாக்கப்படும் என்று மாண்புமிகு 
தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் , 31 .08 . 2015 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 110 - இன் கீழ் அறிவிப்பினை 
வெளியிட்டுள்ளார்கள் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


2 . மேற்கண்ட அறிவிப்பிற்கிணங்க , விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தனதறிக்கையில் , ஒருங்கிணைந்த இராமநாதபுரம் மாவட்டம் மூன்றாகப் 
பிரிக்கப்பட்டதையடுத்து , கடந்த 15 . 03.1985 முதல் விருதுநகர் மாவட்டம் செயல்பட்டு வருகிறது எனவும் , விருதுநகர் மாவட்டத்தில் , சிவகாசி 
மற்றும் அருப்புக்கோட்டையினை தலைமையிடமாகக் கொண்டு இரண்டு வருவாய் கோட்டங்கள் தற்போது செயல்பட்டு வருகிறது என்றும் 
தெரிவித்துள்ளார் . 

3 . விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் , சிவகாசி கோட்டமானது 5 வட்டங்களையும் (புதிதாகத் தோற்றுவிக்கப்பட்ட வெம்பகோட்டை 
வட்டத்தையும் சேர்த்து ) , 4 நகராட்சிகளையும் , 7 பேரூராட்சிகளையும் உள்ளடக்கியதாக உள்ளது என்றும் இக்கோட்டத்தில் ஊரகப் பகுதிகளில் 
நகரமயமாதல் வேகமாக நடைபெற்று வருவதால் , சிவகாசி வட்டத்திலும் சாத்தூர் வட்டத்திலும் ஏறக்குறைய 600 பட்டாசுத் தொழிற்சாலைகளும் , 
150 தீப்பெட்டித் தொழிற்சாலைகளும் , சுமார் 450 அச்சகங்களும் உள்ளன என்றும் , வெளியூர்களில் இருந்து தொழிலாளர்கள் சிவகாசி 
வட்டத்தில் குடியேறி மேற்கண்ட தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து வருவதால் , சிவகாசி நகர் மற்றும் திருத்தங்கல் நகரப்பகுதிகளில் மக்களின் 
அடர்த்தி அதிகமாக உள்ளது என்றும் அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்துவதிலும் , வருவாய் கோட்டாட்சியர் பங்கு மிகவும் 
அவசியமாக உள்ளது என்றும் , எனவே மாவட்ட நிருவாக நலன் கருதி சிவகாசி வருவாய் கோட்டத்தைப் பிரித்து , சாத்தூரை தலைமையிடமாகக் 
கொண்டு , புதிய வருவாய் கோட்டத்தினைத் தோற்றுவிக்கலாம் என தெரிவித்துள்ளார் . 

4 . விருதுநகர் மாவட்டம் , சிவகாசி கோட்டத்தினைப் பிரித்து புதிய சாத்தூர் கோட்டம் உருவாக்குவதற்கான ஆட்சி எல்லை விவரங்கள் 
பின்வருமாறு : 


உத்தேச பிரிவினைக்குப்பின் கோட்டம் 


வ . 


ஆட்சி எல்லை 
விளக்கங்கள் 


எண் 


தற்போது உள்ளபடி 


உத்தேசிக்கப்பட்ட எஞ்சிய கோட்டம் 

கோட்டம் 


அரசாணை எண் . 279 , 

வருவாய்த்துறை, 
நாள் 09. 06 .2003 - ன் 
படி குறித்த நிலை 


( 2 ) 


( 5 ) 


1 தலைமையிடம் சிவகாசி 

சாத்தூர் 

சிவகாசி 
2 . பரப்பளவு (ச.கி . மீ ) 1592 .07 ச. கி . மீ 

915. 34 ச.கி . மீ 

676 . 73 ச.கி . மீ 

குறைந்தளவு 1000 
ச . கி . மீ அதிக அளவு 

4500 ச . கி . மீ 
3 . மக்கள் தொகை 12 , 76 , 409 

5 , 75 , 518 7 , 00, 891 

குறைந்தளவு 
4 , 00 ,000 முதல் 

அதிகளவு 15 , 00 ,000 
4 . வருவாய் சிவகாசி 

சாத்தூர் 

சிவகாசி 
கோட்டத்தின் பெயர் 
5 . அடங்கிய வட்டங்கள் 1 . சிவகாசி 

1 . சாத்தூர் 

1 . சிவகாசி 
2 . சாத்தூர் 

2 . வெம்பக்கோட்டை 2 . திருவில்லிபுத்தூர் 
3 . வெம்பக்கோட்டை 3 . இராசபாளையம் 
( புதிதாகத் 
தோற்றுவிக்கப்பட்டது ) 
4 . இராசபாளையம் 

5 . திருவில்லிபுத்தூர் 
6 . சட்டமன்றத் தொகுதி 1 . 202 - இராசபாளையம் 1 . 202 - இராசபாளையம் I . 203 -திருவில்லிபுத்தூர் 
( வடக்கு பகுதி ) ( வடக்கு பகுதி ) 

II . 206 -விருதுநகர் (பகுதி ) 
II . 204 - சாத்தூர் II . 204 - சாத்தூர் 

III . 205 -சிவகாசி 
( மேற்கு பகுதி ) 

( மேற்கு பகுதி ) 
III. 203 -திருவில்லிபுத்தூர் III . 204 -சாத்தூர் 
IV . 206 - விருதுநகர் (பகுதி ) ( கிழக்கு பகுதி ) 
V . 205 -சிவகாசி 

IV . 207 - அருப்புக்கோட்டை 
VI . 204- சாத்தூர் 

(பகுதி மட்டும் ) 
( கிழக்கு பகுதி ) 

V . சாத்தூர் 
VII. 207 - அருப்புக்கோட்டை ( மையப்பகுதி ) 
(பகுதி மட்டும் ) 

VI . இராசபாளையம் 
VIII . சாத்தூர் ( மையப்பகுதி ) ( தெற்கு பகுதி ) 
IX . இராசபாளையம் 

( தெற்கு பகுதி ) 
7 . பாராளுமன்றத் தொகுதி 1 . 37 - தென்காசி 

1 . 34 -விருதுநகர் 1 . 37 - தென்காசி 
2 . 34 - விருதுநகர் 
மாநகராட்சி இல்லை 

இல்லை 

இல்லை 
எண்ணிக்கை 


8 . 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


உத்தேச பிரிவினைக்குப்பின் கோட்டம் 


வ . 
எண் 


ஆட்சி எல்லை 
விளக்கங்கள் 


தற்போது உள்ளபடி 


உத்தேசிக்கப்பட்ட எஞ்சிய கோட்டம் 

கோட்டம் 


அரசாணை எண் . 279, 

வருவாய்த்துறை , 
நாள் 09. 06 .2003 - ன் 
படி குறித்த நிலை 


9 . வட்டங்களின் 

எண்ணிக்கை 


குறைந்த அளவு 
இரண்டு வட்டங்கள் 


நகராட்சிகளின் 
எண்ணிக்கை 


1 . சாத்தூர் 
2 . இராசபாளையம் 


1 . சிவகாசி 
2 . திருவில்லிபுத்தூர் 


11 . ஊராட்சி 

ஒன்றியங்களின் 
எண்ணிக்கை 


1 . சாத்தூர் 
2 . வெம்பக்கோட்டை 
3 . இராசபாளையம் 
4 . விருதுநகர் 


1 . வத்திராயிருப்பு 
2 . திருவில்லிபுத்தூர் 
3 . சிவகாசி 


1 . சிவகாசி 
2 . சாத்தூர் 
3 . இராசபாளையம் 
4 . திருவில்லிபுத்தூர் 
1 . சிவகாசி 
2 . சாத்தூர் 
3 . விருதுநகர் 
4 . இராசபாளையம் 
5 . திருவில்லிபுத்தூர் 
6 . வத்திராயிருப்பு 
7 . வெம்பக்கோட்டை 
1 . செட்டியார்பட்டி 
2 . சேத்தூர் 
3 . மம்சாபுரம் 
4 . வத்திராயிருப்பு 
5 . வ .புதுப்பட்டி 
6 . எஸ் . கொடிக்குளம் 
7 . சுந்தரபாண்டியம் 


12 . டவுன் 

பஞ்சாயத்துக்களின் 
எண்ணிக்கை 


1 . செட்டியார்பட்டி 
2 . சேத்தூர் 


1 . மம்சாபுரம் 
2 . வத்திராயிருப்பு 
3 . வ . புதுப்பட்டி 
4 . எஸ் . கொடிக்குளம் 
5 . சுந்தரபாண்டியம் 


22 


14 . 


198 


13 . உள் வட்டங்களின் 

எண்ணிக்கை 
வருவாய் 
கிராமங்களின் 
எண்ணிக்கை 
கிராம் 
பஞ்சாயத்துக்களின் 
எண்ணிக்கை 


குறைந்தபட்சம் 100 
கிராமங்கள் 


298 


தலைமையிடத்தில் 
இருந்து வெகு 
தொலைவில் உள்ள 
கிராமத்தின் தூரம் 


இராசபாளையம் 
வட்டம் 
சேத்தூர்(44 கி .மீ ) 


இராசபாளையம் 
வட்டம் 
சேத்தூர்(44 கி .மீ ) 


திருவில்லிபுத்தூர் 
வட்டம் 
எஸ் . கொடிக்குளம் 
( 53 கி . மீ ) 


5 . முதன்மைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் , அரசாணை எண் .279 , வருவாய்த்துறை , நாள் 09.06 .2003 - ல் 
குறிப்பிட்ட அளவுகோலின்படி , பரப்பளவைத் தவிர மற்ற அனைத்து அளவுகோல்களும் பூர்த்தி செய்கின்றன என்றும் நகர்ப்புற வளர்ச்சியைக் 
கருத்திற்கொண்டு அதனை விலக்களித்து , சிவகாசி கோட்டத்தினைப் பிரித்து புதிய சாத்தூர் கோட்டம் உருவாக்கலாம் என்ற விருதுநகர் 
மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையினை ஏற்று , புதிய சாத்தூர் கோட்டம் உருவாக்கவும் , புதியதாக உருவாக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள சாத்தூர் 
கோட்டத்திற்கு மொத்தம் 13 பணியிடங்கள் ஒப்பளிப்பு செய்யலாம் என்றும் இதில் 7 பணியிடங்கள் மறுபரவலமர்த்தல் மூலமும் , 6 
பணியிடங்கள் புதியதாக உருவாக்கவும் , மேலும் சாத்தூர் கோட்டத்திற்கு தோராயமாக ஒரு வருடத்திற்கு ஏற்படும் தொடரும் செலவினம் 
ரூ. 16 , 82 ,700 / - ம் மற்றும் தொடரா செலவினம் ரூ . 10 , 26 ,000 / - ம் நிதி ஒப்பளிப்பு வழங்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார் . 


6 . முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் மற்றும் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவரின் பரிந்துரைகளை அரசு 
நன்கு ஆய்வு செய்து கீழ்க்கண்டவாறு ஆணையிடுகிறது: 

(i ) விருதுநகர் மாவட்டம் , சிவகாசி வருவாய்க் கோட்டத்தை பிரித்து புதிய சாத்தூர் கோட்டம் உருவாக்கப்படுகிறது . 

( ii ) புதியதாக உருவாக்கப்படவுள்ள சாத்தூர் கோட்டத்திற்கு மொத்தம் 12 பணியிடங்களும் இதில் 7 பணியிடங்கள் 
மறுபரவலமர்த்தல் மூலமும் 5 பணியிடங்கள் புதியதாக உருவாக்கவும் ஒப்பளிப்பு வழங்கப்படுகிறது . 


80 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


வ.எண். 


பணியிடத்தின் பெயர் 


நிரந்தரம்/தற்காலிகம் 


சிவகாசிகோட்டத்தில் தற்போதுள்ளபணியிடங்கள் 


சிவகாசிகோட்டத்தில் -குநிறுத்திவைக்கவேண்டிய 

பணியிடங்கள் 


சாத்தூர்கோட்டத்திற்கு மாற்றம்செய்யும்பணி யிடங்கள் 


சாத்தூர்கோட்டத்திற்கு 
-5தோற்றுவிக்கவேண்டிய 

பணியிடங்கள் 


சாத்தூர்கோட்டத்திற்கு --அனுமதிக்கவேண்டிய 

பணியிடங்கள் 


நிரந்தரம் 


- 


வருவாய் கோட்ட 
அலுவலர் 


I 


நிரந்தரம் 


- 


- 


- 


வருவாய் 
கோட்ட அலுவலரின் 
நேர்முக உதவியாளர் 
( வட்டாட்சியர் நிலை ) 


I 


நிரந்தரம் 


- 


தலைமை உதவியாளர் 
( துணை வட்டாட்சியர் 
நிலை ) 


I 


உதவியாளர் 


நிரந்தரம் 


- 


இளநிலை உதவியாளர் 


நிரந்தரம் 


தட்டச்சர் 


நிரந்தரம் 


சுருக்கெழுத்தர் 


நிரந்தரம் 


--- 


பதிவறை எழுத்தர் 


நிரந்தரம் 


அலுவலக உதவியாளர் 


நிரந்தரம் 


-IIIIN|I-- 


இரவுக் காவலர் 


நிரந்தரம் 


ஈப்பு ஓட்டுநர் 


நிரந்தரம் 


--- 


மசால்சி 


நிரந்தரம் 


தோட்டக்காரர் 


நிரந்தரம் 


மொத்தம் 


23 


16 


7 


5 


( iii ) தற்போதுள்ள சிவகாசி கோட்டத்திற்கு 16 பணியிடங்கள் மட்டும் தொடர அனுமதிக்க வேண்டும் . 


(iv ) மசால்சி மற்றும் இரவுக்காவலர் பணியிடங்களை அரசாணை (நிலை ) எண் . 49, ப(ம)நிசீதுறை, நாள் 14 .5.2002 - ன்படி வெளிமுகமை 
மூலம் நிரப்பப்பட வேண்டும் . 


( v ) ஓட்டுநர் பணியிடம் , அரசு கடித (நிலை ) எண் . 121/ P/ 2006 - 1 , ப(ம) நிசீ துறை , நாள் 10.8.2006 மற்றும் அரசாணை (நிலை ) 
எண் .255 , பம)நிசீ துறை , நாள் 06.12 .2007 - ன்படி டெக்ஸ்கோ நிறுவனத்தின் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட வேண்டும் . 


( vi) மற்ற அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்படும்போது உரிய விதிகள் மற்றும் அறிவுரைகள் பின்பற்றப்பட வேண்டும் . 


(vii) புதியதாக உருவாக்கப்படும் சாத்தூர் கோட்டத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஏற்படும் தொடரும் மற்றும் தொடரா செலவினங்களுக்கு 
நிதி ஒப்பளிப்பு வழங்கப்படுகிறது . 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


81 


தொடரும் செலவினம் : 


ரூ . 


வ . எண் . 

விவரம் 
1 . பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகள் (தோராயம் ) 


16, 23, 204 
( 5 பணியிடங்கள் ) 


அலுவலகக் கட்டட வாடகை ( சொந்தக் கட்டடம் கட்டும் வரை ) 


பொதுப்பணித் துறையின் 
பரிந்துரையின் பேரில் 

நிர்ணயிக்கலாம் . 


1 ,20 , 000 


மின்சாரக் கட்டணம் 
எரிபொருள் ( டீசல் ) 
தொலைபேசிக் கட்டணம் 


99 , 000 


25 ,500 


மொத்தம் 


18 ,67 , 704 


தொடராச் செலவினம் : 


வ . எண் 


விவரம் 


ரூ . 


- 


வாகனம் 


6 , 00 , 000 


ல 


கணினி 


60 , 000 


தளவாடங்கள் 


1,50 ,000 


பிரிண்டர் 


20, 000 


ம் 


50 , 000 


ஜெராக்ஸ் இயந்திரம் 
நிகரி 


ம் 


10 , 000 


தீயணைப்பான் 


20, 000 


. 


25 , 000 


குளிர்சாதனம் 
தொலைபேசி இணைப்புக் கட்டணம் 


6 , 000 


மொத்தம் 


9 , 41, 000 


6 . மேலே பத்தி 5( vii)- இல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கள் பின்வரும் கணக்குத் தலைப்பின்கீழ் பற்று வைக்க வேண்டும் . 
( அ ) பணியாளர் சம்பளங்கள் 


வருவாய் பணியிடங்கள் 


பணியாளரமைப்பு - திட்டத்தில் சேராதது - AA - உட்கோட்ட 


2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய 
பணியாளரமைப்பு 


(i ) 01 சம்பளங்கள் (த . தொ . கு 2053 00 094 AA 0104 ) 


( ii ) 05 அலுவலக செலவுகள் 01 தொலைபேசி கட்டணங்கள் ரூ . 31, 500 / 


( தொடரும் செலவினம் ரூ . 25 ,500/ - மற்றும் தொடராச் செலவினம் ரூ .6000/ - ) 
(த . தொ . கு 2053 00 094 AA 0515 ) 


ரூ.1,20 ,000 / 


(iii ) 05 அலுவலக செலவுகள் 03 மின் கட்டணங்கள் 

( த. தொ . கு 2059 00 094 AA 0539 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


( iv ) அறைகலன்க 


ள் 


ரூ 1,50 ,000/ 


05 அலுவலகச் செலவுகள் 05 அறைகலன் 
( த . தொ . கு 2053 00 094 AA 0551 ) 


ரூ . 1, 05 , 000 / 


( v ) 19 இயந்திரமும் சாதனமும் 01 வாங்குதல் 

(த . தொ . கு 2053 00 094 AA 1916 ) 


( vi) 21 மோட்டார் வண்டிகள் 01 வாங்குதல் 

( த . தொ . கு 2053 00 094 AA 2111) 


ரூ . 6 ,00 , 000/ 


( vii ) 45 - 00 பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் மசக்கெண்ணெய் ரூ . 99, 000 / 

( த . தொ . கு 2053 00 094 AA 4502 ) 


(viii ) 76 கணிணியும் துணை பாகங்களும் 01 வாங்குதல் ரூ . 80, 000/ 

(த . தொ . கு 2053 00 094 AA 7616 ) 


7 . மேலே பத்தி 5 ( vii) - இல் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள செலவினம் ஒரு புது துணைப்பணியாகும் ( New Instrument 
of Services ) . இதற்கான சட்டமன்றப் பேரவையின் ஒப்புதல் பின்னர் பெறப்படும் . சட்டப் பேரவையின் ஒப்புதலை எதிர்நோக்கி 
இச்செலவினம் முதலில் எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து ( Contingency Fund ) முன்பணமாக ஒப்பளிப்பு செய்யப்படும் . இதற்கான 
ஆணை நிதி ( வ . செ . பொது .1) துறையிலிருந்து தனியாக வெளியிடப்படும் . அடுத்த துணை மானிய கோரிக்கையில் இச்செலவினம் 
சேர்க்கப்பட்டு ஒப்புதல் பெறும்வரை தேவைப்படும் சரியான தொகையினை கணக்கிட்டு எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து முன்பணம் 
ஒப்பளிப்பு செய்ய தமிழ்நாடு எதிர்பாரா செலவு நிதி விதிகள் 1963 - ன் இணைப்பிலுள்ள படிவம் அ - ன்படி இவ்வரசாணையின் நகலுடன் 
நிதி ( வ . செ . பொது .1) துறைக்கு விண்ணப்பிக்குமாறு முதன்மைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் , சென்னை 
கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . மேலும் இச்செலவினத்தை 2015 - 2016 துணை மானியக் கோரிக்கையில் ( Supplementary Estimate ) 
சேர்க்கும் பொருட்டு உரிய வரைவு செயற்குறிப்பினை தவறாமல் உரிய நேரத்தில் நிதி ( வருவாய் ) துறைக்கு அனுப்புமாறு முதன்மைச் 
செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 


ஒப்பளிப்பு 
பொது .1) துவை . மேலும் இருப்பினை 
தவ கட்டுக் 
கெ 


நிதி இக் கொண்ட்டு 
உர்வருவாய் 


8 . இவ்வரசாணையின் இணைப்பில் கண்டுள்ள அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் . இப்புதிய வருவாய் 
கோட்டம் 20 . 01. 2016 - ஆம் நாள் முதல் செயல்படும் . 


9 . புதிய சாத்தூர் கோட்டம் உருவாக்குவது குறித்து மேலே பத்தி 5 - இல் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆணையினை செயல்படுத்த 
தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 

10 . இந்த அரசாணை நிதித்துறையின் அலுவல் சார்பற்ற குறிப்பு எண் . 3964/ மை . ம. ஆ .பி நாள் 20. 01 .2016 - இன் இசைவுடன் 
வெளியிடப்படுகிறது . கூடுதல் நிதியொதுக்க பேரேடு எண் . 1981 (ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று) . 


(ஆளுநரின் ஆணைப்படி) 


இணைப்பு 


அற் 


அரசாணை (நிலை) எண் . 40 , வருவாய்த் துறை நாள் 20 .01.2016 

அறிவிக்கை 
தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி வருவாய் கோட்டத்தை இரண்டாகப் 
பிரித்து புதிய சாத்துார் வருவாய் கோட்டம் 2016 ஆம் ஆண்டு , ஜனவரி திங்கள் 20 - ஆம் நாளிலிருந்து கீழ்க்கண்ட அட்டவணையில் 
காட்டப்பட்டுள்ள வட்டங்களை தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 


2 . புதியதாக உருவாக்கப்படும் சாத்தூர் வருவாய் கோட்டத்தில் உள்ளடங்கும் வட்டங்கள் , அவ்வட்டங்களில் அடங்கும் வருவாய் 
கிராமங்கள் மீது தற்போது சிவகாசி வருவாய் கோட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் இனி சாத்துார் வருவாய் 
கோட்டாட்சியரால் 2016 ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 20 - ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 


வ . எண் 


அட்டவணை 
வருவாய் கோட்டத்தின் பெயர் 

சாத்தூர் 


வட்டங்களின் பெயர் 


1 . சாத்தூர் 
2 . வெம்பக்கோட்டை 
3 . இராசபாளையம் 


இரா . வெங்கடேசன் , 
அரசு செயலாளர் . 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


83 


தலைமைச் செயலகம் , 2016 பிப்ரவரி 10 . 
No . II ( 2 )/REV / 7 / 2016 . 
[ ஆட்சி எல்லை - ஈரோடு மாவட்டம் - ஈரோடு வட்டத்தை பிரித்து கொடுமுடி மற்றும் மொடக்குறிச்சி ஆகியவற்றை 

தலைமையிடமாக கொண்டு புதிய வட்டங்கள் உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது . ] 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது . 

[ அரசாணை (நிலை) எண் 41 , வருவாய் [ வ .நி .1(1) த் துறை , 20 ஜனவரி 2016 .) 
படிக்கவும் : 

1 . அரசாணை (நிலை) எண் .279 , வருவாய்த் துறை , நாள் 9 - 6 - 2003 . 
2 . அரசாணை (2டி ) எண் .176 , வருவாய்த் துறை , நாள் 15 - 6 - 2012 
3 . மாவட்ட ஆட்சியர் , ஈரோடு கடித எண் . 8767/2015/ 71, நாள் 30- 10- 2015 

4 . முதன்மைச் செயலர் (ம ) வருவாய் நிருவாக ஆணையர் கடித எண் .ந.க . பணி .6(3)/6178/2008 , நாள் 26.10.2015 
ஆணை எண் 41 , வருவாய் ( வ . நி .1(1) த் துறை , 20 ஜனவரி 2016 . 

ஈரோடு மாவட்டத்திலுள்ள ஈரோடு வட்டத்தை பிரித்து கொடுமுடி மற்றும் மொடக்குறிச்சி ஆகிய புதிய இரண்டு வட்டங்கள் 
உருவாக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் , 31 .08 .2015 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை 
விதி 110 - இன் கீழ் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார்கள் . 


மாவட்ட ஆள் உள்ளனத்தில் 
பணிகம் , கொடும் 
வட்டத்தின் 


2. மேற்கண்ட அறிவிப்பிற்கிணங்க, ஈரோடு மாவட்ட ஆட்சித் தலைவர், ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு , பெருந்துறை, கோபிசெட்டிபாளையம் , 
சத்தியமங்கலம் , பவானி , அந்தியூர் ஆகிய ஆறு வட்டங்கள் உள்ளன என்றும் , ஈரோடு வட்டத்தில் 9 உள்வட்டங்கள் (மாநகராட்சி பகுதி 
உட்பட ) உள்ளது என்றும் பொதுமக்களுக்கு உடனுக்குடன் உரிய காலத்தில் பணிகளை செய்து கொடுக்க காலதாமதம் ஏற்படுகிறது என்றும் , 
ஈரோடு வட்ட அலுவலகத்திலிருந்து மொடக்குறிச்சி சுமார் 20 கி . மீ தொலைவிலும் , கொடுமுடி சுமார் 40 கி .மீ . தொலைவிலும் உள்ளதால் 
பொதுமக்கள் வருவாய்த்துறை பணிகளை எளிதில் முடிக்கவும் , நிர்வாக நலன் கருதியும் ஈரோடு வட்டத்தின் எல்லையை சீரமைத்து , ஈரோடு 
( கிழக்கு) , ஈரோடு (மேற்கு ) மற்றும் ஈரோடு ( வடக்கு ) ஆகிய உள்வட்டங்களை உள்ளடக்கிய பகுதியினை ஈரோட்டினை தலைமையிடமாக 
கொண்டு ஒரு வட்டமாகவும் , மொடக்குறிச்சி , அரச்சலூர் மற்றும் அவல்பூந்துறை ஆகிய உள்வட்டங்களை உள்ளடக்கிய பகுதியினை 
மொடக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு ஒரு வட்டமாகவும் , கொடுமுடி , கிளாம்பாடி மற்றும் சிவகிரி ஆகிய உள்வட்டங்களை 
உள்ளடக்கிய கொடுமுடியை தலைமையிடமாக கொண்டு ஒரு வட்டமாகவும் கொண்டு ஆட்சி எல்லையினை மாற்றி அமைக்கலாம் என 
ஈரோடு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் . 


உள்வட்டத்துடன் இரவில் ஆகிய 2 கிராமங்கள் கொடுமுடி இணைக்கலாம் எனவும் , அதன்படி எந்த ஒரு சி மற்றும் கெ 


3.மேலும் , ஈரோடு வட்ட எல்லையினை சீரமைத்து ஈரோடு , மொடக்குறிச்சி மற்றும் கொடுமுடி வட்டங்களை புதியதாக உருவாக்கும் பொழுது 
சிவகிரி உள்வட்டத்தில் உள்ள காகம் , குலவிளக்கு அ , ஆ மற்றும் பழமங்கலம் ஆகிய மூன்று கிராமங்கள் மொடக்குறிச்சி ஊராட்சி 
ஒன்றியத்தில் அமையப்பெற்றுள்ளதால் , இந்த மூன்று கிராமங்கள் நிர்வாக மற்றும் பொதுமக்கள் வசதியினை கருதி மொடக்குறிச்சி 
உள்வட்டத்துடன் இணைத்து புதிய மொடக்குறிச்சி வட்டத்துடனும் , மேலும் அரச்சலூர் உள்வட்டத்தில் உள்ள கொங்குடையாம்பாளையம் 
மற்றும் கொல்லங்கோயில் ஆகிய 2 கிராமங்கள் கொடுமுடி ஊராட்சி ஒன்றியத்தில் அமையப்பெற்றுள்ளதால் இவ்விரு கிராமங்களை சிவகிரி 
உள்வட்டத்துடன் சேர்த்து புதிய கொடுமுடி வட்டத்துடனும் இணைக்கலாம் எனவும் , அதன்படி எந்த ஒரு ஊராட்சி ஒன்றிய பகுதியும் இரண்டு 
வட்ட எல்லைக்குள் அமையாது எனவும் ஈரோடு மாவட்டம் , ஈரோடு வட்டத்தை பிரித்து மொடக்குறிச்சி மற்றும் கொடுமுடி என்ற புதிய 
வட்டங்கள் உருவாக்குவது தொடர்பாக அரசாணை எண் . 279 , வருவாய்த் துறை , நாள் 9.6.2003 - இல் குறிப்பிட்டுள்ள அளவுகோல்களின்படி 
ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கீழ்க்கண்டவாறு விவரங்களை தெரிவித்துள்ளார் . 

வட்டம் பிரித்தலுக்கான அடிப்படை விபரங்கள் 
ஆட்சி எல்லை - வருவாய் வட்டத்தை பிரித்தலுக்கான படிவம் 

உத்தேசப் பிரிவினைக்குப்பின் வட்டம் 
வ . ஆட்சி எல்லை தற்போது 

அரசாணை (நிலை) 
எண் விளக்கங்கள் உள்ளபடி உத்தேசிக்கப்பட்ட உத்தேசிக்கப்பட்ட எஞ்சிய 

எண் . 279, 
வட்டம் . வட்டம் வட்டம் 

வருவாய்த் துறை, 
நாள் 09. 06 .2003 - ன்படி 


(4 ) 


1 தலைமையிடம் ஈரோடு 


மொடக்குறிச்சி கொடுமுடி 


ஈரோடு 


348 . 89 


225.54 


177 .62 


2 பரப்பளவு 752 .05 

( ச . கி . மீ ) 
3 மக்கள் தொகை 822329 


மக்கள் தொகை 822329 
இருப்பதால் வட்டத்தை 
பிரித்து புதிதாக இரண்டு 
வட்டங்கள் ஏற்படுத்துதல் 
அவசியமாக உள்ளது 


153166 


111089 


558074 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


உத்தேசப் பிரிவினைக்குப்பின் வட்டம் 
வ . ஆட்சி எல்லை தற்போது 
எண் விளக்கங்கள் உள்ளபடி உத்தேசிக்கப்பட்ட உத்தேசிக்கப்பட்ட எஞ்சிய 

வட்டம் . வட்டம் 

வட்டம் 


அரசாணை (நிலை ) 

எண் . 279 , 
வருவாய்த்துறை, 
நாள் 09. 06. 2003 - ன்படி 


( 4 ) 


( 6 ) 


ஈரோடு 


ஈரோடு 


4 வருவாய் 

கோட்டம் 


ஈரோடு 


ஈரோடு 


மொடக்குறிச்சி மொடக்குறிச்சி 


5 சட்டமன்ற தொகுதி ஈரோடு கிழக்கு 

ஈரோடு மேற்கு 
மொடக்குறிச்சி 


ஈரோடு 
கிழக்கு 
ஈரோடு மக்கள் தொகை 822329 
மேற்கு இருப்பதால் வட்டத்தை 

பிரித்து புதிதாக இரண்டு 
ஈரோடு ( பட்டது 

வட்டங்கள் ஏற்படுத்துதல் 
அவசியமாக உள்ளது 


ஈரோடு 


ஈரோடு 


6 பாராளுமன்ற ஈரோடு 

தொகுதி 


7 மாநகராட்சி 


8 நகராட்சி 


ஈரோடு - 


ஊராட்சி 
ஒன்றியம் 


10 பேரூராட்சிகள் 


1 . நசியனூர் ) 
2 . சித்தோடு 


ஈரோடு 

மொடக்குறிச்சி கொடுமுடி 
மொடக்குறிச்சி 
கொடுமுடி 
1 . நசியனூர் 1 . மொடக்குறிச்சி 1. கொடுமுடி 
2 . சித்தோடு 2 . அரச்சலூர் 2 . வெங்கம்பூர் 
3 . மொடக்குறிச்சி 3 . அவல்பூந்துறை 3. சென்ன 
4 . அரச்சலூர் 4 . வடுகப்பட்டி சமுத்திரம் 
5 . அவல்பூந்துறை 

4 . கொல்லன் 
6 . வடுகப்பட்டி 

கோயில் 
7 . கொடுமுடி 

5 . சிவகிரி 
8 . வெங்கம்பூர் 

6 . பாசூர் 
9 . சென்ன 

7 . கிளாம்பாடி 
சமுத்திரம் 

8 .ஊஞ்சலூர் 
10. கொல்லன் 

9 . வெள்ளோட்டம் 
கோயில் 

- பரப்பு 
11 . சிவகிரி 
12 . பாசூர் 
13 . கிளாம்பாடி 
14 .ஊஞ்சலூர் 
15 . வெள்ளோட்டம் பரப்பு 


மக்கள் தொகை 822329 
இருப்பதால் வட்டத்தை 
பிரித்து புதிதாக இரண்டு 
வட்டங்கள் ஏற்படுத்துதல் 
அவசியமாக உள்ளது 


11 உள்வட்டங்கள் 


1. அவல்பூந்துறை 1.கொடுமுடி 
2 மொடக்குறிச்சி உ.சிவகிரி 
3 . அரச்சலூர் 3 .கிளாம்பாடி 


1. ஈரோடு கிழக்கு 
2 . ஈரோடு மேற்கு 
3 . ஈரோடு வடக்கு 


1. ஈரோடு கிழக்கு 
2. ஈரோடு மேற்கு 
3.ஈரோடு வடக்கு 
4 . மொடக்குறிச்சி 
5 . அவல்பூந்துறை 
6 . அரச்சலூர் 
7. கொடுமுடி 
8 .சிவகிரி 
9.கிளாம்பாடி 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


85 


உத்தேசப் பிரிவினைக்குப்பின் வட்டம் 


வ . ஆட்சி எல்லை தற்போது 
எண் விளக்கங்கள் உள்ளபடி 


உத்தேசிக்கப்பட்ட 

வட்டம் . 


உத்தேசிக்கப்பட்ட 

வட்டம் 


எஞ்சிய 
வட்டம் 


அரசாணை (நிலை) 

எண் . 279 , 
வருவாய்த்துறை , 
நாள் 09 . 06 .2003 - ன்படி 


94 


94 


12 வருவாய் 


24 


29 


கிராமங்கள் 


13 கிராமப் 

பஞ்சாயத்துக்கள் 


39 


23 


| 


மக்கள் தொகை 822329 
இருப்பதால் வட்டத்தை 
பிரித்து புதிதாக இரண்டு 
வட்டங்கள் ஏற்படுத்துதல் 
அவசியமாக உள்ளது . 


நாகமநாய்க்கன் 
பாளையம் 
( கி . மீ . 50 ) 


வள்ளிபுரம் 
( கி . மீ . 20 ) 


தலைமையிடத்தில் நாகமநாய்க்கன் 
இருந்து வெகு பாளையம் 
தொலைவில் (கி .மீ .50 ) 
உள்ள கிராமம் 


எலவமலை 
( கி . மீ . 18 ) 


4 . முதன்மைச் செயலர் / வருவாய் நிருவாக ஆணையர் , தனதறிக்கையில் அரசாணை எண் . 279 , வருவாய்த்துறை , நாள் 09 .06 .2003 - ல் 
நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோல்களில் கொடுமுடி வட்டத்தில் கிராமங்களின் குறைந்த அளவு எண்ணிக்கை மற்றும் வட்டத்தின் பரப்பளவு 
ஆகியவையும் , மொடக்குறிச்சி வட்டத்தில் கிராமங்களின் குறைந்த அளவு எண்ணிக்கை வட்டங்களைப் பிரிப்பதற்கான அளவுகோல்களை 
பூர்த்தி செய்யவில்லை என்றும் , மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையினை ஏற்று , இந்நேர்வினை சிறப்பினமாகக் கருதி , ஈரோடு வட்டத்தினை 
பிரித்து கொடுமுடி மற்றும் மொடக்குறிச்சி ஆகிய புதிய வட்டங்களை உருவாக்கலாம் என்றும் புதியதாக உருவாக்கப்படவுள்ள மொடக்குறிச்சி 
வட்டத்திற்கு மொத்தம் 51 பணியிடங்களும் இதில் 17 பணியிடங்கள் மறுபரவலமர்த்தல் மூலமும் 34 பணியிடங்கள் புதிதாக 
உருவாக்கவும் மற்றும் கொடுமுடி வட்டத்திற்கு மொத்தம் 50 பணியிடங்களும் இதில் 12 பணியிடங்கள் மறுபரவலமர்த்தல் மூலமும் 38 
பணியிடங்கள் உருவாக்க ஒப்பளிப்பு வழங்கவும் மேலும் , மொடக்குறிச்சி வட்டத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஏற்படும் தொடரும் செலவினமாக 
ரூ .70, 50 , 300/ - ம் மற்றும் தொடரா செலவினமாக ரூ . 19, 13 , 000/ - ம் கொடுமுடி வட்டத்திற்கு தொடரும் செலவினமாக ரூ .76 ,02 , 300 / - ம் 
தொடரா செலவினமாக ரூ.19 ,13, 000 / - ம் நிதி ஒப்பளிப்பு வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் . 


5 . முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் மற்றும் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவரின் பரிந்துரைகளை அரசு நன்கு 
ஆய்வு செய்து கீழ்க்கண்டவாறு ஆணையிடுகிறது : 

( i) ஈரோடு மாவட்டம் , ஈரோடு வட்டத்தைப் பிரித்து கொடுமுடி மற்றும் மொடக்குறிச்சி ஆகிய இரண்டு புதிய வட்டங்கள் 
உருவாக்கப்படுகிறது . 

( அ ) புதியதாக உருவாக்கப்படவுள்ள மொடக்குறிச்சி வட்டத்திற்கு மொத்தம் 41 பணியிடங்களும் இதில் 23 பணியிடங்கள் 
மறுபரவலமர்த்தல் மூலமும் 18 பணியிடங்கள் புதியதாக உருவாக்கவும் ; 


( ஆ ) புதியதாக உருவாக்கப்படவுள்ள கொடுமுடி வட்டத்திற்கு மொத்தம் 41 பணியிடங்களும் இதில் 17 பணியிடங்கள் 
மறுபரவலமர்த்தல் மூலமும் 24 பணியிடங்கள் புதியதாகவும் கீழ்கண்டவாறு உருவாக்கப்படுகிறது . 


நிரந்தரம் தற்காலிகம் 
பணியிடத்தின் 

பெயர் 


வ . எண் 


ஈரோடுவட்டத்தில் தற்போதுள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை 


வட்டங்களுக்கு மாற்றம்செய்யக் கூடியபணியிடங்கள் 


ஈரோடுவட்டத்தில் நிறுத்திவைக்கப்பட வேண்டிய பணியிடங்கள் 


வட்டத்திற்குபுதிதாக தோற்றுவிக்கப்பட வேண்டிய பணியிடங்கள் 


வட்டத்திற்கு அனுமதிக்கப்பட வேண்டியமொத்தப் பணியிடங்கள் 


மொடக் 
குறிச்சி 


கொடு மொடக் 
முடி 

குறிச்சி 
(6 ) (7 ) 


கொடு 
முடி 


மொடக் 
குறிச்சி 


கொடு 

முடி 
( 10 ) 


( 5 ) 


( 8 ) 


( 9 ) 


(2 ) 
1 . நிரந்தரம் : 

1 வட்டாட்சியர் 


தலைமையிடத்து 
துணை வட்டாட்சியர் 


உதவியாளர் 


9 


1 


2 


2 


- 


- 


, 


, 


4 மிகைப்பணியிடம் 


86 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


வ . எண் 


நிரந்தரம் தற்காலிகம் 
பணியிடத்தின் 

பெயர் 


ஈரோடுவட்டத்தில் தற்போதுள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை 


ஈரோடுவட்டத்தில் நிறுத்திவைக்கப்பட 
வேண்டிய பணியிடங்கள் 


வட்டங்களுக்கு மாற்றம்செய்யக் கூடியபணியிடங்கள் 


வட்டத்திற்குபுதிதாக தோற்றுவிக்கப்பட வேண்டிய பணியிடங்கள் 


வட்டத்திற்கு அனுமதிக்கப்பட வேண்டியமொத்தப் பணியிடங்கள் 


கொடு மொடக் 


மொடக் 


மொடக் 
குறிச்சி 


கொடு 
முடி 


கொடு 
முடி 


முடி 


குறிச்சி 


குறிச்சி 


(2 ) 


( 3 ) 


(4 ) 


(5 ) 


(6 ) 


(7 ) 


( 8 ) 


( 9) 


4 


நிலவருவாய் 
ஆய்வாளர் 


5 


இளநிலை 
உதவியாளர் 
3 மிகைப்பணியிடம் 


6 . 


பதிவறை எழுத்தர் 
தட்டச்சர் 


அலுவலக 

உதவியாளர் 
9 ஈப்பு ஓட்டுநர் 
10 இரவுக் காவலர் 
11 மசால்சி 


தற்காலிகம் 


1 மண்டல துணை 

வட்டாட்சியர் 


1 


- 


2 


- 


- 


தனி வருவாய் 
ஆய்வாளார் 
( இலங்கை அகதிகள் ) 
மிகைபணியிடம் 


3 | 


கணினி 
இயக்குபவர் 
மொத்தம் ( அ ) 

44 17 9 8 10 11 19 19 
உதவியாளர் பணியிடம் - 4 மிகைப்பணியிடங்கள் உள்ளன . இதில் சமூக பாதுகாப்புத் திட்டம் , கொடுமுடி வட்டத்திற்கு 1 பணியிடமும் , 
தேர்தல் பிரிவு மொடக்குறிச்சி மற்றும் கொடுமுடி வட்டங்களுக்கு தலா 1 பணியிடங்களும் , வட்ட வழங்கல் பிரிவு மொடக்குறிச்சி வட்டத்திற்கு 
1 பணியிடமும் மாற்றம் செய்ய வேண்டும் . 


இளநிலை உதவியாளர் - 3 மிகைப்பணியிடங்கள் உள்ளன . இதில் , சமூக பாதுகாப்புத் திட்டம் மொடக்குறிச்சி மற்றும் கொடுமுடி 
வட்டங்களுக்கு தலா 1 பணியிடங்களும் , வட்ட வழங்கல் பிரிவு மொடக்குறிச்சி வட்டத்திற்கு 1 பணியிடமும் மாற்றம் செய்ய வேண்டும் . 

கணினி இயக்குபவர் - 2 மிகைப்பணியிடம் உள்ளது . தேவைப்படும் வட்டத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் . 
தனி வருவாய் ஆய்வாளர் (இலங்கை அகதிகள்)- 1 மிகைப்பணியிடம் உள்ளது . தேவைப்படும் வட்டத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் . 


2 . ( ஆ ) சமூகபாதுகாப்புத் திட்டம் ( தற்காலிகம் .) 
1 வட்டாட்சியர் 

1 


1 


1 (வட்ட 
வழங்கல் 
பிரிவிலிருந்து ) 
1 1 (பொதுப் - 

பிரிவிலிருந்து ) 


2 உதவியாளர் 


2 


1 


- 


1 


1 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


வ . எண் 


நிரந்தரம் தற்காலிகம் 
பணியிடத்தின் 

பெயர் 


ஈரோடுவட்டத்தில் தற்போதுள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை 


ஈரோடுவட்டத்தில் நிறுத்திவைக்கப்பட 
வேண்டிய பணியிடங்கள் 


வட்டங்களுக்கு மாற்றம்செய்யக் கூடியபணியிடங்கள் 


வட்டத்திற்குபுதிதாக >தோற்றுவிக்கப்பட வேண்டிய பணியிடங்கள் 


வட்டத்திற்கு அனுமதிக்கப்பட வேண்டியமொத்தப் பணியிடங்கள் 


மொடக் 
குறிச்சி 
( 5 ) 


கொடு | மொடக் 

முடி குறிச்சி 
( 6 ) ( 7 ) 


கொடு 
முடி 
( 8 ) 


மொடக் 
குறிச்சி 


கொடு 
முடி 


(1 ) 


(2 ) 


(3 ) 


( 4) 


( 9 ) 


3 இளநிலை உதவியாளர் 


1 ( பொதுப் 1 ( பொதுப் 
பிரிவி பிரிவி 
லிருந்து ) லிருந்து ) 


4 அலுவலக உதவியாளர் 


1 


- 


- 


| 1 ( தேர்தல் 
பிரிவிலிருந்து ) 


5 ஈப்பு ஓட்டுநர் 


1 ( வட்ட 

வழங்கல் 
பிரிவிலிருந்து ) 


மொத்தம் ( ஆ ) 


3 . (இ ) தேர்தல் பிரிவு தற்காலிகம் : 


1 துணை வட்டாட்சியர் 


கணினி இயக்குபவர் 
( தொகுப்பூதியம் ) 
மிகைப்பணியிடம் - 2 


நிரந்தரம் 


1 உதவியாளர் 


1 ( பொதுப் 1 ( பொதுப்| - 
பிரிவி பிரிவி 
லிருந்து ) லிருந்து ) 


- 


- 


- 


- - 


அலுவலக உதவியாளர் மிகை 1 
பணியிடம் 1 


மொத்தம் ( இ ) 5 2 

1 1 1 2 2 
கணினி இயக்குபவர் - 2 மிகைப்பணியிடம் உள்ளது . அதை சிறப்பு திட்ட அமலாக்கம் பிரிவிற்கு தலா 1 வீதம் மொடக்குறிச்சி மற்றும் 
கொடுமுடி வட்டங்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் . 


அலுவலக உதவியாளர் - 1 மிகைப்பணியிடம் உள்ளது . அதை சமூக பாதுகாப்பு பிரிவில் மொடக்குறிச்சி பிரிவிற்கு மாற்றம் செய்ய 
வேண்டும் . 


4 . (ஈ) சிறப்பு செயலாக்கத் திட்டம் 

1 . துணை வட்டாட்சியர்1 
2 . உதவியாளர் 


1 


- 


- 


1 


1 


1 


--- 


3 . கணிணி இயக்குபவர் 

( தொகுப்பூதியம் ) 


1 ( தேர்தல் 1 ( தேர்தல் 
பிரிவி பிரிவி 
லிருந்து ) லிருந்து ) 

1 1 


மொத்தம் (ஈ) 


3 


3 


2 


2 


3 


3 


88 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


வ . எண் 


நிரந்தரம் தற்காலிகம் 
பணியிடத்தின் 

பெயர் 


ஈரோடுவட்டத்தில் தற்போதுள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை 


ஈரோடுவட்டத்தில் நிறுத்திவைக்கப்பட 
வேண்டிய பணியிடங்கள் 


வட்டங்களுக்கு மாற்றம்செய்யக் கூடியபணியிடங்கள் 


வட்டத்திற்குபுதிதாக >தோற்றுவிக்கப்பட வேண்டிய பணியிடங்கள் 


வட்டத்திற்கு அனுமதிக்கப்பட வேண்டியமொத்தப் பணியிடங்கள் 


மொடக் 


மொடக் 
குறிச்சி 
( 5) 


கொடு | மொடக் 

முடி 
( 6) (7) 


கொடு 
முடி 


கொடு 
முடி 


குறிச்சி 


குறிச்சி 


(2 ) 


( 3) 


( 4) 


(8 ) 


( 9 ) 


5 . தற்காலிகம் : ( உ ) வட்ட வழங்கல் பிரிவு 
1 . தனி வட்டாட்சியர் ( கு . பொ ) 1 

1 மிகைப்பணியிடம் 


1 . தனி வட்டாட்சியர் (கு.பொ) 1 


- 


- 


- 


- 


- 


- 


1 ( அ ) வட்ட வழங்கல் அலுவலர் 

(DT cadre) 
2 . உதவியாளர் 


1 


1 (பொதுப் 
பிரிவி 
லிருந்து ) 
1 ( பொதுப் 
பிரிவி 
லிருந்து ) 


3 . இளநிலை உதவியாளர் 


1 


1 


- 


1 


தனிவருவாய் ஆய்வாளர் 
அலுவலக உதவியாளர் 


1 


ஈப்பு ஓட்டுநர் 
1 மிகைப்பணியிடம் 


மொத்தம் 
தனி வட்டாட்சியர் மிகைப்பணியிடம் 1 . அதை மொடக்குறிச்சி வட்டத்திற்கான சமூக பாதுகாப்பு பிரிவிற்கு மாற்றம் செய்ய வேண்டும் . 
மேலும் ஈரோடு வட்டத்திற்கான வட்ட வழங்கல் அலுவலர் , புதியதாக தோற்றுவிக்க வேண்டும் . 

ஈப்பு ஓட்டுநர் - 1 மிகைப்பணியிடமாக உள்ளது . அதை மொடக்குறிச்சி வட்டத்திற்கான சமூக பாதுகாப்பு பிரிவிற்கு மாற்றம் செய்ய 
வேண்டும் . 


ஸ் 


ம் 


6 . நிரந்தரம் : ( ஊ ) நில அளவைப் பிரிவு 
1 . வட்டத் துணை ஆய்வாளர் 

வட்டசார் ஆய்வாளர் 
உள்வட்ட அளவர் 
முதுநிலை வரைவாளர் 
வட்ட ஆவண 
வரைவாளர் மிகைபணியிடம் - 1 
நகரசார் ஆய்வாளர் 
மிகைபணியிடம் 2 
நத்தம் சார் ஆய்வாளர் 
மிகைபணியிடம் 1 
புலஉதவியாளர் 

1 - 
மொத்தம் 

7 
வட்ட ஆவண வரைவாளர் - 1 , நகரசார் ஆய்வாளர் - 2 , நத்தம்சார் ஆய்வாளர் - 1 மிகைப்பணியிடங்கள் தேவைப்படும் வட்டத்திற்கு மாற்றம் 
செய்ய வேண்டும் . 


ம் 


N 


. 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


80 


சுருக்கம் 

வட்டங்களுக்கு 
மாற்றம் செய்யக் 

கூடிய 
பணியிடங்கள் 


வட்டத்திற்கு 

புதிதாக 
தோற்றுவிக்கப்பட 

வேண்டிய 
பணியிடங்கள் 


வட்டத்திற்கு 
அனுமதிக்கப்பட 
வேண்டிய 
மொத்தப் 
பணியிடங்கள் 


பிரிவின்பெயர் 


ஈரோடுவட்டத்தில் இதற்போதுள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை 


ஈரோடுவட்டத்தில் +நிறுத்திவைக்கப்பட 

வேண்டியபணியிடங்கள் 


வ.எண் 


அமொடக்குறிச்சி 


-கொடுமுடி 


-மொடக்குறிச்சி 


5கொடுமுடி 


-மொடக்குறிச்சி 


9கொடுமுடி 


- 


= 


ம் 


(4 ) 
17 
4 
2 


(5 ) 

9 
5 
1 


(6 ) 
8 
2 
1 


(7 ) 
10 
- 
1 


I5 


.NA+ 


(8) 
11 
3 
1 


( 9) ( 10) 
1919 
5 5 
2 2 


1 


1 பொதுப்பிரிவு 44 
2 சமூக பாதுகாப்பு திட்டம் 5 
3 தேர்தல் பிரிவு 5 
4 சிறப்பு செயலாக்கத் திட்டம் 3 
5 வட்ட வழங்கல் பிரிவு 
6 நில அளவை பிரிவு 19 
மொத்தம் 

84 


--எ 


- 


-- 


N- 


N 


எ 


N 


- 


A 


0 


7 


4 
2 3 


4 
17 


3 
18 


3 
24 


7 
41 


7 
41 


38 


* 


* 


- 


38 * ( 37 + 1) 37 பணியிடங்கள் நிறுத்தி வைப்பதன் மூலமும் , 1 பணியிடம் ( வட்ட வழங்கல் பிரிவில் , வட்ட வழங்கல் அலுவலர்) ஈரோடு 
வட்டத்திற்காக புதியதாக தோற்றுவிக்கப்படுகிறது . 


மிகைப்பணியிடம் 


மொத்தம் 


தனிவருவாய் 

ஆய்வாளர் 
(இலங்கை அகதிகள் ) 


வட்ட ஆவண 
வரைவாளர் 


நகரசார் 
ஆய்வாளர் 


நத்தம்சார் 
ஆய்வாளர் 


கணினி 
இயக்குபவர் 


2 


2 


( ii ) தற்போதுள்ள ஈரோடு வட்டத்திற்கு 38 பணியிடங்கள் மட்டும் தொடர அனுமதிக்கலாம் . 37 பணியிடங்கள் தற்போதுள்ள 

பணியாளர்களையே நிறுத்திக்கொள்ளலாம் . மேலும் 1 பணியிடம் புதியதாக வட்ட வழங்கல் பிரிவில் , வட்ட வழங்கல் அலுவலர் 
( துணை வட்டாட்சியர் நிலை) தோற்றுவிக்கலாம் . மிகை பணியிடமாக கண்டறியப்பட்டுள்ள 7 பணியிடம் தேவையான இடத்திற்கு 
புதிய வட்டம் துவங்கப்பட்டவுடன் மாற்றப்படவேண்டும் . அவ்வாறு இல்லையெனில் அப்பணியிடம் காலியாக வைக்கப்படவேண்டும் . 


(ii ) ஈரோடு வட்டத்திலிருந்து மறுபரவலமர்த்தல் மூலம் மொடக்குறிச்சி மற்றும் கொடுமுடி வட்டத்திற்கு மாற்றப்பட வேண்டிய 

பணியிடங்களுக்குரிய தளவாடங்களுடன் மொடக்குறிச்சி மற்றும் கொடுமுடி வட்டங்களுக்கு மாற்றப்படவேண்டும் . 


(iv ) மசால்சி மற்றும் இரவுக்காவலர் பணியிடங்களை அரசாணை (நிலை ) எண் . 49 , ப (ம) நிசீ துறை , நாள் 14 .5 .2002 - ன்படி 

வெளிமுகமை மூலம் நிரப்பப்பட வேண்டும் . 


( v ) ஓட்டுநர் பணியிடம் , அரசு கடித (நிலை ) எண் . 121/ P /2006 -1 , ப(ம )நிசீ துறை, நாள் 10.8.2006 மற்றும் அரசாணை ( நிலை ) எண் . 255, 

ப (ம) நிசீ துறை , நாள் 06. 12. 2007 - ன்படி டெக்ஸ்கோ நிறுவனத்தின் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட வேண்டும் . 


( vi ) மற்ற அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்படும்போது உரிய விதிகள் மற்றும் அறிவுரைகள் பின்பற்றப்பட வேண்டும் . 


( vii ) புதியதாக உருவாக்கப்படும் மொடக்குறிச்சி மற்றும் கொடுமுடி வட்டங்களுக்கு கீழ்க்கண்ட அட்டவணையில் உள்ளவாறு 

ஒரு வருடத்திற்கு ஏற்படும் தொடரும் மற்றும் தொடரா செலவினங்களுக்கு நிதி ஒப்பளிப்பு வழங்கப்படுகிறது . 


90 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


மொடக்குறிச்சி 


தொடரும் செலவினங்கள் : 


வ . எண் . 


விவரம் 


( ரூ ) 


66 , 82 , 488 


பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகள் 
தோராயமாக (ஆண்டொன்றுக்கு ) 


வாடகை 


பொதுப்பணித்துறை பரிந்துரையின் 

பேரில் நிர்ணயிக்கலாம் 


1,20 ,000 
1,92 ,000 


மின்சாரக் கட்டணம் 
எரிபொருள் ( டீசல் ) 
தொலைபேசி கட்டணம் 
மொத்தம் 


25 ,500 


70,19,988 


தொடராச் செலவினங்கள் : 

வ . எண் . 


விவரம் 


எண்ணிக்கை 


( ரூ ) 


5 


( 4 ) 


- 


ஈப்பு 


11, 12 ,000 


ல 


கணினி 


1, 80 ,000 


பிரிண்டர் ( அச்சுப்பதிப்பு ) 


60 , 000 


ஜெராக்ஸ் ( நகல் ) இயந்திரம் 


50, 000 


ம் 


பேக்ஸ் (தொலையச்சு ) 


10 , 000 


ம் 


தளவாடங்கள் 


3 , 00 , 000 


N 


தீயணைப்பான் 


10 , 000 


6 ,000 


தொலைபேசி இணைப்பு 
குளிர்சாதனம் 


25 , 000 


மொத்தம் 


17 , 53 ,000 


கொடுமுடி 


தொடரும் செலவினங்கள் 

வ . எண் . 


விவரம் 


( ரூ ) 


( 3 ) 


80 , 93 ,076 


பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகள் தோராயமாக 
( ஆண்டொன்றுக்கு ) 


வாடகை 


பொதுப்பணித்துறை பரிந்துரையின் 

பேரில் நிர்ணயிக்கலாம் 


1 ,20 , 000 


மின்சாரக் கட்டணம் 
எரிபொருள் (டீசல் ) 


1 , 92 , 000 


தொலைபேசி கட்டணம் 


25, 500 


மொத்தம் 


84 , 30 ,676 


Feb . 10 , 2016 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


தொடராச் செலவினங்கள் : 


வ . எண் . 


விவரம் 


எண்ணிக்கை 


( ரூ ) 


- 


ஸ் 


ம்ம் 


ஈப்பு 

11,12 , 000 
கணினி 

1 ,80 , 000 
பிரிண்டர் ( அச்சுபதிப்பு ) இயந்திரம் 

60 ,000 
ஜெராக்ஸ் ( நகல் ) இயந்திரம் 

50 ,000 
பேக்ஸ் (தொலையச்சு ) 

10 , 000 
தளவாடங்கள் 

3, 00 ,000 
தீயணைப்பான் 

10 ,000 
தொலைபேசி இணைப்பு 

6 ,000 
குளிர்சாதனம் 

25 , 000 
மொத்தம் 

17 ,53 ,000 
6 . மேலே பத்தி 5 (viii )-இல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கள் பின்வரும் கணக்குத் தலைப்பின் கீழ் பற்று வைக்க வேண்டும் . 
மொடக்குறிச்சி 


N 


( 1) பணியாளர் சம்பளங்கள் 
(1) வருவாய் பணியிடங்கள் 

2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - 1 . திட்டத்தில் சேராதது - AB 

வட்டப் பணியாளரமைப்புகள் - 01 சம்பளங்கள் (த . தொ . கு 2053 00 094 AB 0102 ) 
(ii) நில அளவைப் பணியிடங்கள் 

2029 - 00 நில வருவாய் - 102 நில அளவை நிலவரி ஏற்பாட்டுப் பணிகள் - I . 
திட்டத்தில் சேராதது - AF நில அளவை பராமரிப்பு பணி - 01 சம்பளங்கள் 

(த . தொ . கு 2029 00 102 AF 0105 ) 
(iii ) குடிமைப் பொருள் பணியிடங்கள் 

3456 - 00 நுகர்பொருள் வழங்கல் - 001 நெறிப்படுத்துதலும் நிருவாகமும் - I . 
திட்டத்தில் சேராதது AB மாவட்ட பணியாளரமைப்பு - 01 சம்பளங்கள் (த . தொ . கு 3456 00 001 AB 0108 ) 
2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - I . 
திட்டத்தில் சேராதது - AB வட்டப் பணியாளரமைப்புகள் 


100 102 AFS) அளவை பராமரிப்புவது ஏற்பாட்டுப் பணிகள் 


( அ ) 05 அலுவலகச் செலவுகள் 01 தொலைபேசி கட்டணங்கள் ரூ . 31,500 / 

தொடரும் செலவினம் ரூ . 25 , 500 / - மற்றும் தொடராச் செலவினம் ரூ .6 ,000 / 
( த . தொ . கு 2053 00 094 AB 0513 ) 


( ஆ ) 05 அலுவலகச் செலவுகள் - 03 மின் கட்டணங்கள் ரூ .1,20, 000 / - (த . தொ . கு 2053 00 094 AB 0531 ) 
( இ ) அறைகலன்கள் ரூ . 3, 00 ,000/ - 05 அலுவலகச் செலவுகள் 05 அறைகலன் 

(த . தொ . கு 2053 00 094 AB 0559 ) 
( ஈ ) 19 இயந்திரமும் சாதனமும் 01 வாங்குதல் ரூ. 95,000 / - (த . தொ . கு 2053 00 094 AB 1914 ) 
( உ ) 21 மோட்டார் வண்டிகள் 01 வாங்குதல் ரூ. 11 ,12,000/ - (த . தொ . கு 2053 00 094 AB 2119 ) 
( ஊ ) 45 பெட்ரோலியம் எண்ணெய் மற்றும் மசகெண்ணெய் ரூ .1,92 ,000/ - (த . தொ . கு 2053 00 094 AB 4500 ) 
( எ ) 76 கணினியும் துணை பாகங்களும் - 01 வாங்குதல் ரூ .2,40, 000/ - (த . தொ . கு 2053 00 094 AB 7614 ) 


கொடுமுடி 

( 1 ) பணியாளர் சம்பளங்கள் 


(i) வருவாய் பணியிடங்கள் 


2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - 1. 
திட்டத்தில் சேராதது - AB வட்டப் பணியாளரமைப்புகள் - 01 சம்பளங்கள் 
( த . தொ . கு 2053 00 094 AB 0102 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


( ii ) நில அளவைப் பணியிடங்கள் 

2029 - 00 நில வருவாய் - 102 நில அளவை நிலவரி ஏற்பாட்டுப் பணிகள் - I . 

திட்டத்தில் சேராதது - AF நில அளவை பராமரிப்பு பணி - 01 சம்பளங்கள் (த . தொ . கு 2029 00 102 AF 0105 ) 
(iii ) குடிமைப் பொருள் பணியிடங்கள் 

3456 - 00 நுகர்பொருள் வழங்கல் - 001 நெறிப்படுத்துதலும் நிருவாகமும் - I . 
திட்டத்தில் சேராதது AB மாவட்ட பணியாளரமைப்பு - 01 சம்பளங்கள் (த . தொ . கு 3456 00 001 AB 0108 ) 
2053- 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - 1 . திட்டத்தில் சேராதது - AB வட்டப் பணியாளரமைப்புகள் 
( அ ) 05 அலுவலகச் செலவுகள் 01 தொலைபேசி கட்டணங்கள் ரூ. 31,500 / - தொடரும் செலவினம் ரூ. 25 ,500 / 

மற்றும் தொடராச் செலவினம் ரூ .6 ,000/ - (த . தொ . கு 2053 00 094 AB 0513 ) 
( ஆ ) 05 அலுவலகச் செலவுகள் - 03 மின் கட்டணங்கள் ரூ .1,20, 000/ - (த . தொ . கு 2053 00 094 AB 0531 ) 
(இ ) அறைகலன்கள் ரூ.3, 00 ,000/ - 05 அலுவலகச் செலவுகள் 05 அறைகலன் (த. தொ. கு 2053 00 094 AB 0559 ) 
(ஈ ) 19 இயந்திரமும் சாதனமும் 01 வாங்குதல் ரூ.95,000/ - (த . தொ .கு 2053 00 094 AB 1914 ) 
( உ ) 21 மோட்டார் வண்டிகள் 01 வாங்குதல் ரூ.11,12 ,000/- (த . தொ. கு 2053 00 094 AB 2119 ) 
( ஊ ) 45பெட்ரோலியம் எண்ணெய் மற்றும் மசகெண்ணெய் ரூ .1,92 ,000/ - (த. தொ . கு 2053 00 094 AB 4500 ) 

( எ ) 76 கணினியும் துணை பாகங்க ளும் - 01 வாங்குதல் ரூ.2 ,40 , 000/ - (த . தொ . கு 2053 00 094 AB 7614 ) 
7 . மேலே பத்தி 5 (viii )-இல் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள செலவினம் ஒரு புது துணைப்பணியாகும் ( New Instrument of Services) 
இதற்கான சட்டமன்றப் பேரவையின் ஒப்புதல் பின்னர் பெறப்படும் . சட்டப் பேரவையின் ஒப்புதலை எதிர்நோக்கி இச்செலவினம் 
முதலில் எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து ( Contingency Fund ) முன்பணமாக ஒப்பளிப்பு செய்யப்படலாம் . அடுத்த துணை மானிய 
கோரிக்கையில் இச்செலவினம் சேர்க்கப்பட்டு ஒப்புதல் பெறும்வரை தேவைப்படும் சரியான தொகையினை கணக்கிட்டு எதிர்பாரா செலவு 
நிதியிலிருந்து முன்பணம் ஒப்பளிப்பு செய்ய தமிழ்நாடு எதிர்பாரா செலவு நிதி விதிகள் 1963 - ன் இணைப்பிலுள்ள படிவம் அ - ன்படி 
இவ்வரசாணையின் நகலுடன் நிதி ( வ . செ . பொது .1) துறைக்கு விண்ணப்பிக்குமாறு முதன்மைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக 
ஆணையர் , சென்னை கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . மேலும் இச்செலவினத்தை 2015 - 2016 துணை மானியக் கோரிக்கையில் 
( Supplementary Estimate) சேர்க்கும் பொருட்டு உரிய வரைவு விளக்கக் குறிப்பினை தவறாமல் உரிய நேரத்தில் நிதி (வருவாய் ) துறைக்கு 
அனுப்புமாறு முதன்மைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 

8 . இவ்வரசாணை இணைப்பில் கண்டுள்ள அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் . இப்புதிய வட்டங்கள் 
20.01 .2016 ஆம் நாள் முதல் செயல்படும் . 

9 . புதிய மொடக்குறிச்சி மற்றும் கொடுமுடி வட்டங்கள் உருவாக்குவது குறித்து மேலே பத்தி 5 - இல் தெரிவிக்கப்பட்டுள்ள 
ஆணையினை செயல்படுத்த தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறார் . 


10 . இந்த அரசாணை நிதித்துறையின் அலுவல் சார்பற்ற குறிப்பு எண் . 3965/ மை . ம . ஆ .பி நாள் 20 . 01 .2016 - இன் இசைவுடன் 
வெளியிடப்படுகிறது . கூடுதல் நிதியொதுக்க பேரேடு எண் .1980 (ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ) . 


இணைப்பு - 1 
அரசாணை (நிலை) எண் .41 , வருவாய்த்துறை , நாள் 20. 01.2016 

அறிவிக்கை - 1 
ஈரோடு வட்டத்தில் வட்டப் பிரிவினைக்கு முன் உள்ள கிராமங்களின் பெயர்கள் குறுவட்டங்கள் வாரியாக பின்வருமாறு : 


வ . எண் . வட்டத்தின் பெயர் 


குறுவட்டத்தின் பெயர் 


வ . எண் . 


வருவாய் கிராமத்தின் எண் மற்றும் பெயர் 


ஈரோடு 


11 . பிராமண பெரிய அக்ரஹாரம் 


1 . ஈரோடு கிழக்கு 

(12 கிராமங்கள் ) 


12 . நஞ்சை தளவாய்பாளையம் 


13 . பெரியசேமூர் அ 
13 . பெரியசேமூர் ஆ 
33 . திண்ட ல் 
34. சூரம்பட்டி 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


வ .எண் . 


வட்டத்தின் பெயர் 


குறுவட்டத்தின் பெயர் 


வ . எண் . 


வருவாய் கிராமத்தின் எண் மற்றும் பெயர் 


35 . ஈரோடு அ 
35 . ஈரோடு ஆ 
35 . ஈரோடு இ 
36 . வைராபாளையம் 
37. சர்க்கார் சின்ன அக்ரஹராம் 
38 . பிராமண சின்ன அக்ரஹாரம் 
39 . பீளமேடு 
40 . வெண்டிபாளையம் 
49 . முத்தம்பாளையம் 
1 . பேரோடு 


2 . ஈரோடு மேற்கு 

( 21 கிராமங்கள் ) 


2 . சித்தோடு 
14 . எல்லப்பாளையம் 


15. கங்காபுரம் 
16 . நொச்சிபாளையம் 
17. தயிர்பாளையம் 
18. வேட்டைபெரியபாளையம் 
19. சாமிகவுண்டன்பாளையம் 
20 . ஆட்டையாம்பாளையம் 
21. நசியனூர் அ 
21 . நசியனூர் ஆ " 
22 . ராயபாளையம் 


23 . மூலக்கரை 
24 . கூரப்பாளையம் 
25 . தோட்டாணி 
26 . வேப்பம்பாளையம் 


27 . புத்தூர்புதுப்பாளையம் 
28 . கதிரம்பட்டி 
29 . பவளத்தாம்பாளையம் 
30 . நஞ்சனாபுரம் 
31. திண்ட ல் 
32 . வில்லரசம்பட்டி அ 
32 . வில்லரசம்பட்டி ஆ 
3 . நல்லாகவுண்டன்பாளையம் 


3 . ஈரோடு வடக்கு 

( 8 கிராமங்கள் ) 


4 . குமிளம்பரப்பு 


5 . மேட்டுநாசுவம்பாளையம் 


94 - 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ .எண் . 


வட்டத்தின் பெயர் 


குறுவட்டத்தின் பெயர் 


வ . எண் . 


வருவாய் கிராமத்தின் எண் மற்றும் பெயர் 

( 5 ) 


( 4 ) 


6 . கரைஎல்லப்பாளையம் 


7 . எலவமலை 


8 . அணைநாசுவம்பாளையம் 


9 . சூரியம்பாளையம் அ 
9 . சூரியம்பாளையம் ஆ 
10 . சர்க்கார் பெரிய அக்ரஹாரம் 
41. புஞ்சைலக்காபுரம் 


4 . மொடக்குறிச்சி 

( 12 கிராமங்கள்) 


42 . நஞ்சைலக்காபுரம் 
43 . சாத்தம்பூர் 
44 . காங்கயம்பாளையம் 
45 . நஞ்சை ஊத்துக்குளி அ 
45 .நஞ்சை ஊத்துக்குளி ஆ 
61. எழுமாத்தூர் அ 
61. எழுமாத்தூர் ஆ 
62 . மொடக்குறிச்சி அ 
62 . மொடக்குறிச்சி ஆ 
63 . தானத்தாம்பாளையம் 
64 . புஞ்சைகாளமங்கலம் அ 
64 . புஞ்சைகாளமங்கலம் ஆ 
65 . குருக்கம்பாளையம் 
66 . நஞ்சைகாளமங்கலம் 
70 . ஈஞ்சம்பள்ளி அ 
70. ஈஞ்சம்பள்ளி ஆ 
46 . புதூர் அ 
46 . புதூர் ஆ 
47 . மொடவாண்டி சத்தியமங்கலம் அ 
47 . மொடவாண்டி சத்தியமங்கலம் ஆ 
48 . துய்யம்பூந்துறை அ 
48 . துய்யம்பூந்துறை ஆ 
48 . துய்யம்பூந்துறை இ 
50 . கனகபுரம் அ 
50 . கனகபுரம் ஆ 
51 . வேலம்பாளையம் 


5 . பூந்துறை ( 7 கிராமங்கள் ) 


52 . பூந்துறைசேமூர் 
53. அவல்பூந்துறை அ 
53 . அவல்பூந்துறை ஆ 
53 . அவல்பூந்துறை இ 


Feb . 10 , 2016 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


- 


95 


வ .எண் . 


வட்டத்தின் பெயர் 


குறுவட்டத்தின் பெயர் 


வ . எண் . 


வருவாய் கிராமத்தின் எண் மற்றும் பெயர் 

( 5 ) 


2 


(4 ) 


6 . அரச்சலூர் (9 கிராமங்கள் ) 


61 


54 . முகாசி அனுமன்பள்ளி அ 
54 . முகாசி அனுமன்பள்ளி ஆ 
55 . அட்டவணை அனுமன்பள்ளி அ 
55 . அட்டவணை அனுமன்பள்ளி ஆ 
56 . அரச்சலூர் அ 
56 . அரச்சலூர் ஆ 
56 . அரச்சலூர் இ 
57 . கொங்குடையாம்பாளையம் 
58 . கொல்லன் கோயில் அ 
58 . கொல்லன் கோயில் ஆ 
59 . வடுகபட்டி அ 
59. வடுகபட்டி ஆ 
59. வடுகபட்டி இ 
60. வேலம்பாளையம் அ 
60 . வேலம்பாளையம் ஆ 
73. விளக்கேத்தி அ 
73. விளக்கேத்தி ஆ 
74 . எல்லைக்காடு 
71 . குலவிளக்கு அ 
71. குலவிளக்கு ஆ 
72. காகம் 
75. சிவகிரி அ 
75 . சிவகிரி ஆ 
75 . சிவகிரி இ 
76 . முருங்கியாம்பாளையம் 
77 . அஞ்சூர் அ 
77 . அஞ்சூர் ஆ 
78 . வள்ளிபுரம் 
80 . கொந்தளம் அ 
80 . கொந்தளம் ஆ 
82 . பழமங்கலம் 
67 . பாசூர் 
68 .நஞ்சை கிளாம்பாடி 
69 . புஞ்சை கிளாம்பாடி அ 
69. புஞ்சை கிளாம்பாடி ஆ 


7 . சிவகிரி ( 8 கிராமங்கள் ) 


8 . கிளாம்பாடி (7 கிராமங்கள் ) 


96 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


குறுவட்டத்தின் பெயர் 


வ . எண் . 


வருவாய் கிராமத்தின் எண் மற்றும் பெயர் 


வ .எண் . 

( 1 ) 


வட்டத்தின் பெயர் 

( 2) 


( 3 


9 . கொடுமுடி (10 கிராமங்கள் ) 


81. கொளத்துப்பாளையம் அ 
81. கொளத்துப்பாளையம் ஆ 
83 . புஞ்சை கொளாநல்லி அ 
83 .புஞ்சை கொளாநல்லி ஆ 
84 . நஞ்சை கொளாநல்லி 
85 . ஊஞ்சலூர் 
79. இச்சிப்பாளையம் அ 
79 . இச்சிப்பாளையம் ஆ 
86 . வெங்கம்பூர் அ 
86 . வெங்கம்பூர் ஆ 
87 . கொடுமுடி அ 
87 . கொடுமுடி ஆ 
88 . வடிவுள்ளமங்கலம் 
89 . அய்யம்பாளையம் 
90 . எழுநூத்திமங்கலம் அ 
90 . எழுநூத்திமங்கலம் ஆ 
91 . தேவகியம்மாபுரம் 
92. சென்னசமுத்திரம் அ 
92 . சென்னசமுத்திரம் ஆ 
93 . ஆவுடையார்பாறை 
94 . நாகமநாயக்கன்பாளையம் 


அறிவிக்கை - 2 


( 2) 


ஈரோடு வட்டத்தில் வட்டப் பிரிவினைக்கு பின் உள்ள கிராமங்களின் பெயர்கள் குறுவட்டங்கள் வாரியாக பின்வருமாறு : 
வ .எண் . வட்டத்தின் பெயர் குறுவட்டத்தின் பெயர் 

வ .எண் . வருவாய் கிராமத்தின் எண் மற்றும் பெயர் 

( 4 ) 
ஈரோடு 1 . ஈரோடு கிழக்கு (12 கிராமங்கள் ) 1 11 . பிராமண பெரிய அக்ரஹாரம் 

12 . நஞ்சை தளவாய்பாளையம் 
13 . பெரியசேமூர் அ 
13 . பெரியசேமூர் ஆ 
33 . திண்ட ல் 
34 . சூரம்பட்டி 
35 . ஈரோடு அ 
35 . ஈரோடு ஆ 
35 . ஈரோடு இ 


Feb . 10 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


_ 97 


வ .எண் . வட்டத்தின் பெயர் 


வ .எண் . 


குறுவட்டத்தின் பெயர் 

( 3) 


வருவாய் கிராமத்தின் எண் மற்றும் பெயர் 

( 5 ) 


36 . வைராபாளையம் 
37. சர்க்கார் சின்ன அக்ரஹராம் 
38 . பிராமண சின்ன அக்ரஹாரம் 
39 . பீளமேடு 
40 . வெண்டிபாளையம் 
49. முத்தம்பாளையம் 
1 . பேரோடு 
2 . சித்தோடு 
14 . எல்லப்பாளையம் 


2 . ஈரோடு மேற்கு (21 கிராமங்கள் ) 13 


15 . கங்காபுரம் 


16 . நொச்சிபாளையம் 
17 . தயிர்பாளையம் 
18 . வேட்டைபெரியபாளையம் 
19. சாமிகவுண்டன்பாளையம் 
20 . ஆட்டையாம்பாளையம் 
21. நசியனூர் அ 
21. நசியனூர் ஆ " 
22 . ராயபாளையம் 
23 . மூலக்கரை 
24 . கூரப்பாளையம் 


25 . தோட்டாணி 
26 . வேப்பம்பாளையம் 
27 . புத்தூர்புதுப்பாளையம் 
28 . கதிரம்பட்டி 
29 . பவளத்தாம்பாளையம் 
30. நஞ்சனாபுரம் 
31 . திண்ட ல் 
32 . வில்லரசம்பட்டி அ 
32 . வில்லரசம்பட்டி ஆ " 
3 . நல்லாகவுண்டன்பாளையம் 
4 . குமிளம்பரப்பு 
5 . மேட்டுநாசுவம்பாளையம் 
6 . கரைஎல்லப்பாளையம் 


3 . ஈரோடு வடக்கு ( 8 கிராமங்கள் ) 34 


7 . எலவமலை 


8 . அணைநாசுவம்பாளையம் 


9 . சூரியம்பாளையம் அ 
9 . சூரியம்பாளையம் ஆ 
10 . சர்க்கார் பெரிய அக்ரஹாரம் 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


அறிவிக்கை- 3 
தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஈரோடு வட்டத்தை பிரித்து 2016 ஆம் ஆண்டு ஜனவரி 
திங்கள் 20 - ஆம் நாளிலிருந்து கொடுமுடி வட்டம் கீழ்க்காணும் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள கிராமங்களை தனது ஆட்சி எல்லைகளாகக் 
கொண்டு செயல்படும் . 
வ . எண் . வட்டத்தின் பெயர் குறுவட்டத்தின் பெயர் 

வ .எண் . வருவாய் கிராமத்தின் எண் மற்றும் பெயர் 


( 2 ) 


கொடுமுடி 


1 . சிவகிரி (7 கிராமங்கள் ) 


2 


2 . கிளாம்பாடி (7 கிராமங்கள் ) 


57 . கொங்குடையாம்பாளையம் 
58 . கொல்லன் கோயில் அ 
58 . கொல்லன் கோயில் ஆ 
75 . சிவகிரி அ 
75 . சிவகிரி ஆ 
75 . சிவகிரி இ 
76 . முருங்கியாம்பாளையம் 
77 . அஞ்சூர் அ 
77 . அஞ்சூர் ஆ 
78. வள்ளிபுரம் 
80 . கொந்தளம் அ 
80 . கொந்தளம் ஆ 
67 . பாசூர் 
68. நஞ்சை கிளாம்பாடி 
69 . புஞ்சை கிளாம்பாடி அ 
69. புஞ்சைகிளாம்பாடி ஆ 
81 . கொளத்துப்பாளையம் அ 
81 . கொளத்துப்பாளையம் ஆ 
83 . புஞ்சை கொளாநல்லி அ 
83 . புஞ்சை கொளாநல்லி ஆ 
84. நஞ்சை கொளாநல்லி 
85 .ஊஞ்சலூர் 
79 . இச்சிப்பாளையம் அ 
79 . இச்சிப்பாளையம் ஆ 
86 . வெங்கம்பூர் அ 
86 . வெங்கம்பூர் ஆ 
87 . கொடுமுடி அ 
87. கொடுமுடி ஆ 
88 . வடிவுள்ளமங்கலம் 
89 அய்யம்பாளையம் 
90 . எழுநூத்திமங்கலம் அ 
90 . எழுநூத்திமங்கலம் ஆ 
91. தேவகியம்மாபுரம் 


3 . கொடுமுடி (10 கிராமங்கள் ) 


Feb . 10 , 2016 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


குறுவட்டத்தின் பெயர் 


வ .எண் . 


வ .எண் . வட்டத்தின் பெயர் 

( 2 ) 


வருவாய் கிராமத்தின் எண் மற்றும் பெயர் 


( 3) 


92 . சென்னசமுத்திரம் அ 
92 . சென்னசமுத்திரம் ஆ 
93 . ஆவுடையார்பாறை 

94 . நாகமநாயக்கன்பாளையம் 
ஈரோடு வட்டத்தில் உள்ளடங்கும் மேற்கண்ட கிராமங்கள் மீது ஈரோடு வட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் 2016 ஆம் ஆண்டு 
ஜனவரி திங்கள் 20 - ஆம் நாளிலிருந்து கொடுமுடி வட்டாட்சியரால் கையாளப்படும் . 


அறிவிக்கை - 4 


தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஈரோடு வட்டத்தை பிரித்து 2016 ஆம் ஆண்டு ஜனவரி 
திங்கள் 20 - ஆம் நாளிலிருந்து மொடக்குறிச்சி வட்டம் கீழ்க்காணும் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள கிராமங்களை தனது ஆட்சி 
எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 


வ .எண் . வட்டத்தின் பெயர் 


குறுவட்டத்தின் பெயர் 


வ .எண் . 


வருவாய் கிராமத்தின் எண் மற்றும் பெயர் 


( 2) 


(4 ) 


மொடக்குறிச்சி 


1 . மொடக்குறிச்சி (15 கிராமங்கள் ) 1 


41 . புஞ்சைலக்காபுரம் 
42 . நஞ்சைலக்காபுரம் 
43. சாத்தம்பூர் 
44 . காங்கயம்பாளையம் 
45 . நஞ்சை ஊத்துக்குளி அ 
45 . நஞ்சை ஊத்துக்குளி ஆ 
61. எழுமாத்தூர் அ 
61. எழுமாத்தூர் ஆ 
62. மொடக்குறிச்சி அ 
62 . மொடக்குறிச்சி ஆ 
63 . தானத்தாம்பாளையம் 
64 . புஞ்சைகாளமங்கலம் அ 
64. புஞ்சைகாளமங்கலம் ஆ 
65 . குருக்கம்பாளையம் 
66 . நஞ்சைகாளமங்கலம் 
70 . ஈஞ்சம்பள்ளி அ , 
70. ஈஞ்சம்பள்ளி ஆ 
71. குலவிளக்கு அ 
71. குலவிளக்கு ஆ 
72 . காகம் 
82. பழமங்கலம் 
46 . புதூர் அ 
46 . புதூர் ஆ 
47 . மொடவாண்டி சத்தியமங்கலம் அ 
47. மொடவாண்டி சத்தியமங்கலம் ஆ 


2 . பூந்துறை (7 கிராமங்கள் ) 


100 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


குறுவட்டத்தின் பெயர் 


வ .எண் . 


வ .எண் . வட்டத்தின் பெயர் 

( 2 ) 


வருவாய் கிராமத்தின் எண் மற்றும் பெயர் 


48 . துய்யம்பூந்துறை அ 
48 . துய்யம்பூந்துறை ஆ 
48. துய்யம்பூந்துறை இ 
50 . கனகபுரம் அ 
50 . கனகபுரம் ஆ 
51. வேலம்பாளையம் 
52 . பூந்துறைசேமூர் 
53 . அவல்பூந்துறை அ 
53 . அவல்பூந்துறை ஆ 

53 . அவல்பூந்துறை இ 
3 ) அரச்சலூர் (7 கிராமங்கள் ) 23 . 54. முகாசி அனுமன்பள்ளி அ 

54 . முகாசி அனுமன்பள்ளி ஆ 
55 . அட்டவணை அனுமன்பள்ளி அ 
55 . அட்டவணை அனுமன்பள்ளி ஆ 
56 . அரச்சலூர் அ 
56 . அரச்சலூர் ஆ 
56 . அரச்சலூர் இ 
59 . வடுகபட்டி அ 
59 . வடுகபட்டி ஆ 
59 . வடுகபட்டி இ 
60 . வேலம்பாளையம் அ 
60 . வேலம்பாளையம் ஆ 
73 . விளக்கேத்தி அ 
73 . விளக்கேத்தி ஆ 

74 . எல்லைக்காடு 
ஈரோடு வட்டத்தில் உள்ளடங்கும் மேற்கண்ட கிராமங்கள் மீது ஈரோடு வட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் 2016 ஆம் 
ஆண்டு ஜனவரி திங்கள் 20- ஆம் நாளிலிருந்து மொடக்குறிச்சி வட்டாட்சியரால் கையாளப்படும் . 


இரா . வெங்கடேசன் , 
அரசு செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


